T 
6650 


கடவுடுணை . 
மகாமகத்துவம் பொருந்திய 
பதினெண் சித்தர்கள் 

திருவாய்மலர்ந்தருளிய 
RAJAYAXTHIA BOTHINY 


இராஜவயித்தியபோதிநி. 


( முதற்பாகம் ) 


இஃது. 
மதுரை - புதுவை - சென்னை 

இச்சங்கங்களில் 
தமிழ்த்தலைமைப்புலமை நடாத்திய 

களத்தூர . 
வேதகிரிமுதலியார் பௌத்திரன் 

நேட்டிவ்டாக்ட்டர் 
அங்கமுத்து முதலியாரால் 
பற்பலசெய்யுட்களிலிருந்த நுபவமாய் 

மொழிபெயர்க்கப்பட்டதை 


ம-- -ஸ்ரீ , பிடாரித்தாங்கல் 
சிதம்பரமுதலியா ரவர்களது 
சிரோன்மணிவிலாச அச்சுக்கூடத்திற் 
பதிப்பிக்கப்பட்டது , 
MADRAS .. 
1894 . 


Registered Copy Right. 

இதன் விலை அணா - 12 
நண்பர்களே ! பின்னால் வரைந்த முகவுரையை நன்தகவனிப்பீர்களாக : 


கடவுடுணை . 
முகவுரை. 


மாட்சிமைதங்கிய என தன்பர்களுக்குப் பெரும்பாலும் வந்தனம் 

அன்போடுதந்தனம் . 
ஐயாபுத்திமான்களே . ! 
- கடல் சூழ்ந்த நொடியவுலகமெங்கும் புகழ்பெற்றோங்கிப் பெரு 
மைவாய்ந்த நந்தியெம்பெருமான் , கும்பமுனி, திருமூலதேவர் , சட்ட 
( நாதர் , காலாங்கிநாதர் , போகமுனி, இடைக்காடர் , ஜண்டிகேசர் , 
ரோமரிஷி , கருவூரார் , புண்ணாக்கீசர் , மச்சமுனி , புலிப்பாணி , யூகி 
முனி, கொங்கணர், வரரிஷி , தேரையர் , தன்வந்திரிமுதலிய பதி 
னெண்சித்தர்களும் திருவாய்மலர்ந்தருளிய மூன்றிலட்சங் கிரந்தங் 
களில் அடியேனுக்குக் கிடைத்தசிலசெய்யுட்களை என்னாகூடியளவு 
மொழிபெயர்த்து சுருதி , யுக்தி , அநுபவம் இம்மூன்றுக்கு மொவ்வுத 
கலானவைகளை மாத்திரமொன்றாய்த்திரட்டிப் பண்டிதாளிலக்கணமும் , 
ரோகிகளிலக்கணமும் , வியாதியஸ்தர்களை கைப்பிடித்துப்பார்க்குமள 
வும் , நாடிகள் நடைகளும் , நாடிகள் நடைகளுக்கேற்ற வியாதிக்குறிப்பு 
களும் , மரணநாடிநடைகளும் , குருநாடி நடைகளும் , பூதநாடிவகை 
சளும் , பூதாாடியின் நடைகளுக்கேற்ற செய்கைக்குறிப்புகளும் , நாடி 
களின் தொகுப்புகளும் , வியாதிகளின் தொகுப்புகளும் -சசச அ 
வியாதிகளின் பெயர்களும் , வியாதிகள் வந்தவரலாறும் , கன்மமும் , 
ஒவ்வொருவியாதியின் உற்பத்தியும் , அந்தந்த வியாதியின் தொகுப்பு 
களும் , ஒவ்வொருவியாதிக்கு மும் மூன்று அவுஷதங்களும், வேறுபொது 
அவுஷதங்களும் , ஒவ்வொருவியாதிக்குத் தனித்தனி அவுஷதங்களும் , 
அவுஷதங்களைச் சுத்திசெய்யும்விதமும் , பஞ்சபூதசரக்குகளும் , சத் 
தருமித்துருசரக்குகளும் , உப்புபுளிசாக்குகளும் , நாதவிந்து சரக்கு 
களும் , பஞ்சலோகசுத்திகளும் , அட்டலோகமாரணவகைகளும், கட் 
டுவகைகளின் பரீட்சைகளும் , வியாதியஸ்தர்களுக்குத்தக்க அநு 
பானங்களும், மருந்துகளைக்கொடுக்கும் கால அளவும் , பத்தியபாகங் 
களும் , பாஷாணவகைகளுக்கு முரிவுகளும் அந்தந்ததேகங்களுக் 
குத்தக்க அவுஷதப்பிரயோகங்களும் , அந்தந்ததேகிகளினிலக்கணங் 
களும் , சிசுவாகடமும் , அடங்கிய இராஜவயித்திய போதில் யென்னு 
மியற்பெயரமைத்து மூன்று பாகங்களாக இயற்றத் துணிந்தமையால் , 
இம்முதற்பாகத்தில் சொற்குற்றம் , வசனகாவிய நடைக்குற்றம் இயா 
தேனுமிருந்திடில் பெரும்பாலும் அடியேனை அங்கீகரிப்பீர்களெனக் 
கோருகின்றனன் . 


அன்றி யானியற்றிய இராஜவயித்தியபோதிரியின் முதற்பாகத்தை 
மா- m- ஸ்ரீ , பிடாரித்தாங்கல் பாராயணசாமிமுதலியா ரவர்கள் குமா 
ரரும் , சிரோன்மணிவிலாச அச்சுக்கூடத் தலைவருமாகிய சிதம்பர 
முதலியாரவர்கள் சகலசுதந்தரத்துடன் தாமே பெற்றுக்கொண்டு வே 
றொருவர் அச்சிடாதபடிக்கு ரிஜிட்டர்காப்பிரயிட்செய்யப்பட்டது . 

தற்காலம் இராஜவயித்தியபோதிரி இரண்டரம்பாகமும் , சப்த 
ரிஷிவாக்கியமும் , போகர்மாந்திரீகம் . அட்டமாசித்து இருநூறும் , 
பூதானந்தர் சொரூபஞானம்முந்நூறும், தன்ஆந்திரிஞானம் ஐ.நூறும் , 
தேரையர் வயித்தியசுருக்கம் ஐம்பதும் , தேரையர் . வாதச்சுருக்கம் 
நூறும் அச்சிட்டுக்கொண்டுவருகிறோம் . 

இப்படிக்கு 

முச்சங்கப்புலவர் 
களத்தூர் - வேதகிரிமுதலியார் 

பெளத்திரன் 
அங்கமுத்து முதலியார் . 

நேட்டிவ்டாக்ட்டர் , 

மதி ஸ் . 
விளம்பரம் . 


ஐயா ! 


இந்த இராஜ்வயித்திய போதிநியென்னும் புத்தகம் வேண்டுபவர் 
கள் சென்னை- பொம்பூரைச்சார்ந்தகுசப்பேட்டை - ச -கூரு-நெ- வீட் 
டில் வசிக்கும் சிரோன்மணிவிலாச அச்சுக்கூடத்தலைவர் ம -ா - எ - ஸ்ரீ 
சிதம்பரமுதலியாரவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் . 

இதன் விலை ரூபா - 0-12-0 
கிருஷ்ணலீலாவிநோதக்குளிகை ) 
என்னும் தாதுவிர்த்திலேகியம் டப்பி 1- க்கு விலை- ரூபா- 2-0-0 
சகலமேகநாதிமெழுகு 

% , 1 - க்கு 

0-8-0 
பற்பொடி 

0-4.0 
கொருக்கு புண்களுக்குமுலாம் 

0-450 
சத்தி மாத்திரை 

0-2-0 
யூதர் நிபேதிமாத்திரை 

1 - க்கு 

* 0-1-0 
குட ல்வாத எண்ணை 

ஆழாக்கு - 1 - க்கு . : 1-0-0 
ஆகமருந்துகளும் , ஷர்பத்துவகைகளும் , இந்நூலியற்றியவரால் 
மிகவநுபவமாய் செய்யப்பட்டு மேற்கூறிய அச்சுக்கூடத்தலைவரிடம் 
விற்பனையாய்வருகிறது . 


1 - க்கு 
1 - க்கு 
1 - க்கு 


ஃ 


கடவுடுணை . 


அட்டவ வண . 


பெயர் . 


பக்கம் . 


பெயர் . 


பக்கம் . 


ފުލް 


பண்டி தரிலக்கணம் 

உஷ உ - வது 
ரோகிகளிலக்கணம் ;; ஷை கூ- வது 

i ; 
வயித்தியர்களை அழைக்குந்திக்கு நஷ ச - வது 
பண்டி தர்கள் உடுபாவனை ;; ஷ ரு -வது 

i ; 
பண்டிதர்கள் போஜனவிதியறிய ;; ஷை சு - வது 


தண்ணீர் அளவு 

;; ஷை எ - வது 
தாம்பூலவிதியறிய ;; ஷை அ- வது 

; 
சையோகவிதியறிய 

;; ஷை கூ - வது 
ஸ்தானவிதியறிய 

;; ஷ ய - வது 
வயித்தியர்புரப்படுங்கால் ஆகாச் 

ஷை கக - வது 
சகுனவிதியறிய 

சஷ க 2 - வது 
நற்சகுனவிதி ;; ஷை ககூ - வது 

i ; 
நூன்முகம் ;; ஷை கச - வது 

; 
நாடிகளின் விவரம் ;; ஷை கரு - வது 

; 
நாடி களின் தொகைகள் 

;; ஷை கசு - வது 
நாடி பார்க்கும் வகை 

ஷை கஎ - வது 
புருடநாடிகள் நடை ஷை கஅ - வது 


வாதம் மை ககூ - வது 

;; 
பித்தம் 

ஷ உய - வது 
சிலேற்பனம் 

;; தொடுமரணக்குறி 
ஸ்திரீகள் நாடிநடை 
வாதம் 

ஸ்திரீகளுக்கு பைசாசுதொடர்ந்த 
பித்தம் 

குணம்பூதநாடியாலறியும் விவரம் ;; 
சிலேற்பனம் 

;; 
மூன்றுநாடிகளிருப்பிடம் 

;; கூ - வது 
ஷ நாடி களினிறம் 

ச ச - வது 
நாளொன்றுக்கு மூன்று நாடிகள் 
பேசும் நாழிகை அளவு 

;; சு - வது 
திரிநாடிகளின்குறிப்பு 

;; எ - வது 

; 
நாடிகள் நடக்குங்காலம் ;; அ - வது 

;; 
நாடிகள் பார்க்கும்மாதகாலம் 

} 
நாடிகளின் மாத்திரை அளவு ய - வது 

;; 
பஞ்சநாடிகள் பார்க்கும்வகை 

கக வது 
குருநாடியின் செய்கைக்குறிப்பு 

க 2 - வது 
வாரங்களில் பேதித்து நடிக்கும் நாடி பயித்தியநாடியறிய 

;; 
களின் குணம் 

; மரணக்குறிகள் 
நாடிகளறியப்படாமை 
மரண நாடி அறிதல் 

க -வது 


زن 
ܙܶܙܳ 


பூத நாள் 


நாடி 


உ- வது 


( ந - வது 


கூ- வது 





-வது 


உ 


62 


22 


கரு 


; 


w- வது 


உரு 


உஎ 


ور 


அட்டவணை . 
பெயர் பக்கம் . பெயர் . 

பக்கம் 

2 - வது மருந்து 
ரு - வது 

;; கூ - வது மருந்து 
சு - வது ; தொந்தசுரம்வருதல் 

;; 
-ெவது 

நிவர்த்திமருந்து 

உ - வது மருந்து 
க - வது 

ந - வது மருந்து 


;; விஷசுரம் பருதல் 

j ; 
தேகவிலக்கணம் 

பரிசாராருந்து 
வாததேகக்குறி 

உ- வது இருந்து 
பித்ததேகக்குறி 

- வது மருந்து 
பித்தவர்ததேகக்குறி கச் சுரங்கள் - சுச - க்கும் அவுஷதங்கள் ; 
பித்தசேத்துமதேகக்குறி 

2 - வது மருந்து 
சேத்துமதேகக்குறி 

கூ - வது மருந்து 


சேத்தும பித்ததேகக்குறி 

ச - வது மருந்து 

; 
சேத்துமவாததேகக்குறி 

ரு - வது மருந்து 
வேறுவிதக்குறிகள் ;; மூலரோக உற்பத்தி 

;; 
மலக்குறி 

;; மூலரோகத்தொகைகள் 
நீர்க்குறி 

கரு மூலரோகக்குணங்கள் 
கண்கள் குறி 

;; நீர்மூலம் வருதல் 
நாக்குறி 

;; 

நிவர்த்திமருந்து 
தந்தக்குறி 

உ - வது மருந்து 

; 
நோய்கள்வரும் விதம் 

கூ - வது மருந்து 

1 ; 
சசச அ - வியாதிகளின் தொகுப்பு கசு முளை மூலம் வருதல் 

உஅ 
சுரரோகங்களின் தொகைகள் 



நிவர்த்தி மருந்து 
சுரங்கள் உற்பத்தி 

உ - வது மருந்து 
வாதசுரம்வருதல் 

* கூ - வது மருந்து 
நிவாரணக்கியாழம் 

;; சீழ்மூலம் வருதல் 
உ - வது மருந்து 

நிவர்த்தி மருந்து 


6 - வது மருந்து 

உ- வது மருந்து 


பித்தசுரம் வருதல் 

i கூ- வது மருந்து 
நிவாரணக்கியாழம் 

- ;; சுருக்குமூலம் வருதல் 
உ- வது கிய ழம் 

நிவர்த்தி மருந்து 

; 
கூ - வது கியாழம் 

2 - வது மருந்து 

க. 
ஐயசுரம்வருதல் 

; ஈ - வது மருந்து 
நிவர்த்திகியாழம் 

;; புறமூலம் வருதல் 
2 - வது மருந்து 

நிவர்த்திமருந்து 
க - வது மருந்து 20 உ - வது மருந்து 

1 ; 
வாதபித்தசுரம் வருதல் 

} 

கூ- வது மருந்து 
நிவாரணமருந்து 

மூலவகைகள் -உக - க்கும் பொது அவு 
உ - வது மருந்து 

ஷதங்கள் 


கூ - வது மருந்து 

உ - வது மருந்து 
வாதசிலேத்துமசுரம்வருதல் 

கூ - வது மருந்து 
பரிகார மருந்து 

ச - வது மருந்து 
உ- வது மருந்து 

ரு - வது மருந்து 
5- வது மருந்து 

சு - வது மருந்து 

;; 
சிலேத்துமபித்தசுரம் 

எ - வது மருந்து 
நிவர்த்திமருந்து 

>; காசரோக உற்பத்தி 


2.க 


رز 


. 


12 


.. 


க.உ 


وز 


زز 


ஙக. 


அட்டவணை . 


பெயர் . 


பக்கம் . 


பெ : பர் . 


L : க . 


.. 


.. 


. 





காசரோகத்தொகைகள் 

நிவர்த்தி மருந்து 
வாதகாசம் வருதல் 

; உ - வது மருந்து 
நிவர்த்திமருந்து 

. ந - வது மருந்து 
உலது மருந்து 

;; சத்திகுன்மம்வருதல் 
கூ - வது மருந்து 

நிவர்த்தி மருந்து 
பித்தகாசம்வருதல் 

உ - வது மருந்து 
நிவர்த்தி மருந்து 

க . - வது மருந்து 
வெள்ளிச்சுண்ணம் 

;, அட்டகுன்மரோகங்களுக்கும் 
2 - வது மருந்து 

பொது அவுஷதங்கள் , 
ந -வது மருந்து 

2 - வது மருந்து 
ஐயகாசம்வருதல் 

கூ - வது மருந்து 
நிவர்த்தி மருந்து 

ச.வது மருந்து 
உ - வது மருந்து 

-வது மருந்து 
கூ- வது மருந்து 

சு - வது மருந்து 
தயிலம் 

;; சூலை ரோகஉற்பத்தி 
சுவாசகாசம் வருதல் 

ந.அ சூலைரோகத்தொகைகள் 
* நிவர்த்தி மருந்து 

;; வாதைகலை வருதல் 
தயிலம் 

நிவர்த்திகியாழம் 
உ - வது மருந்து 

உ - வது மருந்து 
கூ - வது மருந்து 

ஈ - வது மருந்து 
தொந்தகாசரோகம் வருதல் ;; பித்தசூலை வருதல் 
நிவர்த்திமருந்து 



நிவர்த்திகியாழம் 
உ - வது மருந்து 

உ- வது மருந்து 
கூ - வது மருந்து 

ஈ - வது மருந்து 
சகலகாசரோகங்களுக்கும் பொது தே தான் லேகியம் 

;; ஐயசூலைவருதல் 
உ - வது மருந்து 

நிவர்த்திகியாழம் 
கூ - வது மருந்து 

உ -வது மருந்து 
ச - வது மருந்து 

-வது மருந்து 
* ரு - வது மருந்து 

, ; குன்மசூலைவருதல் 
சு -வது மருந்து 

நிவர்த்திமருந்து 
எ - வது மருந்து 

2 - வது மருந்து 
குன்மரோக உற்பத்தி 

கூ - வது மருந்து 
குன்மரோகத்தொகைகள் ;; தொந்தசூலை உற்பத்தி 
வாதகுன்மம்வருதல் 



நிவர்த்திமருந்து 
நிவர்த்திமருந்து 

உ - வது மருந்து 
உ - வது மருந்து 

ஈ - வது மருந்து 
கூ -வது மருந்து 

;; சூலைரோகம் - ரு -க்கும் பொது அவு 
பித்தகுன்மம்வருதல் 

வதங்கள் 
நிவர்த்திமருந்து 

2 - வது மருந்து 
2 - வது மருந்து 

கூ - வது மருந்து 
ஈ -வது மருந்து 

ச - வது மருந்து 
ஐயகுன்மம்வருதல் 

டு - வது மருந்து 
நிவர்த்தி மருந்து 

;; மேகரோக உற்பத்தி 
உ - வது மருந்து 

மேகரோகத்தொகைகள் 
கூ - வது மருந்து 

சரு வெள்ளை மேகம் வருதல் 
எரிகுன்மம்வருதல் 

நிவர்த்திமருந்து 


அவுஷதங்கள் 


1 



. 


زو 


அட்ட வணை 


பெயர் . 


பக்கம் . பெயர் . 


பககம் , 


சா எ 


ܪܪ 


در 





சுக 


து 


உ - வது மருந்து 

ருரு இரைப்பு , சுவாசம் , இருமல் , ஈளை 
கூ - வது மருந்து 

காசத்திற்குதிப்பிலிக்குளிகை 
இரத்தமேகம் வருதல் 

* பேதிக்குபூபதிக்குளிகை 
நிவர்த்தி மருந்து 

;; சுத்திவகைகள் 
கல்நார்பற்பம் 

;; விரோசனத்திற்கு வாலைசஞ்சீவிக் 
சிங்கியென்னும்மான் கொம்பு பற்பம் ;; கருப்பு குளிகை 
பவள பற்பம் 

ருஎ விரோசனத்திற்குலிங்கக்குளிகை 
நாகபற்பம் ;; சித்தானந்தவயிரவக்குளிகை 

; 
உ- வது மருந்து 

அதுபானம் 
கூ - வது மருந்து 

;; காயமாத்திரை 
மது மேகம் வருதல் 

அநுபானம் 
நிவர்த்திமருந்து 

ருஅ சன்னிக்குளிகை 
உ - வது மருந்து 

;; அநுபானம் 
கூ - வது மருந்து 

;; கன்னிகைசிந்தாமணிக்குளிகை 
தந்தி மேகம் வருதல் 

அநுபானம் 

> 
நிவர்த்தி மருந்து 

;; முச்சுரத்திற்கும் பச்சைகுளிகை 
சல்மதம் 

அநுபானம் 
கல்நார் 

திரிலோகச்சிந்தாமணிக்குளிகை 

கற்பூரசிலாசத்து 

அநுபானம் 

0 . 
ஆச்சியமேகம் வருதல் 

;; புண் கிரந்திச்குக் கருந்துளசிக்குளி 0 
நிவர்த்திமருந்து 

;; மேகப்புண்கிரந்திக்குப்பூரக்குளி 0 
உ - வது மருந்து 

சுய மேகவாய்வினால் கைகால் பிடிப்புக் 
கூ - வது மருந் 



கும் மேகங்காண்கிறவர்களுக் 
மேகரோகங்கள் உக - க்கும் பொது கும் இரசக்குளிகை 

0 
அவுஷங்கள் 

;; வேறுபூரக்குளிகை 
உ -வது மருந்து தாளகக்குளிகை 

() 
கூ - வது மருந்து ;; கெவுரிக்குளிகை 

0 
நாகபற்பம் 

அநுபானம் 

J 
ச - வது மருந்து ;; சுரராமபாணக்குளிகை 

0 
டு - வது மருந்து 

அநுபான 
சு - வது மருந்து பூபதிக்குளிகை 

( ) 
எ - வது மருந்து 

அநுபானம் 

() 
சகலரோகங்களுக்கும் குளிகை வேறுசுரக்குளிசை 
வகைகள் அநுபானம் 

( ) 
கோடாசூரிக்குளிகை ;; வாதராட்சதன்குளிகை 

0 
ஷ குளிகைக்கு அனு பானங்களும் 

அநுபானம் 

() 
தீரும்வியாதிகளும் 

ஆயரசக்குளிகை 
வச்சிரகோடாகபாசூரிக்குளிகை 

அநுபானம் 
அது பானம் 

சுரு வாந்திபேதிக்குநிவர்த்திகுளிகை ( 
சுரங்களுக்கு ஏலாதிக்குளிகை 

* அநுபானம் 
;; மகா புன்னைவேர்க்குளிகை 

( 
மிருதா திகுளிகை 

சுசு அநுபானம் 

() 
அநுபானம் 

;; மாந்தத்திற்குவாலசஞ்சீவிக்குளிகை ) 
வசந்தகுலமகாரசக்குளிகை 

அது பானம் 

( 
அதுபானம் 

;; மகாலிங்காதிக்குளிகை 
கோரோ சினைக்குளிகை 

: ; அபானம் 
அநுபானம் 

நீரிழிவுமதுபோகத்திற்குகற்பூராகிகு ( 1 


எய 


சுக 


கஉ 


6 க 


சுச 


ெ 


அது பானம் 


1 


எ . 


- 


எ P 


எசு 


அட்டவணை . 
பெயர் . பக்கம் . பெயர் . 

பக்கம் . 
அநுபானம் 

எங தாதுவிர்த்திக்குப்பாயாசங்கள் 
சன்னி - யங - க்கும் வீரக் குளிகை ஷை உ - வது 

0 
அநுபானம் 

ஷை கூ - வது 

( 
கிராணிக்கு கபாடக்குளிகை 

ஷை ச.வது 
அநுபானம் 0 க்ஷ ரு - வது 

0 
சீதசுரம் சீதபேதிகளுக்கு ஆமை எண்ணைவகைகள் 

() 
யோடுகுளிகை 

0 மேகவியாதிகளுக்கு நிலக்கடம்பு 
அநுபானம் 

0 எண்ணை 
வீரியவிர்த்திக்குளிகை 

0 மேகத்தினாலிளைத்தவர்களுக்கு நல் 
அநுபானம் 0 லெண்ணை 

O 
வேறுவீரியவிர்த்திக்குளிகை 0 மேக வியாதிகளுக்கு தேங்காஎண் அசு 
அநுபானம் 

எரு சகலமேகங்களுக்குசஞ்சீவி எண்ணை () 
வாலரசக்குளிகை 0 இடி எண்ணை 

0 
அநுபானம் 0 கல்லுருவி எண்ணை 

மி 
சூரணவகைகள் 

குமரி எண்ணை 
கெந்தகச்சூரணம் 0 குளிர்ச்சிக்கு எண்ணை 

0 
பஞ்சவர்ன பூபதிச்சூரணம் 0 | கொட்டைப்பாக்கெண்ணை 

( ) 
வேர்க்கொமபுசூரணம் 

சீதஇரத்தக்கழிச்சலுக்கு எண்ணை 0 
தசமூலிச்சூரணம் 

0 நிம்பழ எண்ணை 
வசுவாசிச்சூரணம் 

0 குழந்தைகளுக்குமாந்த எண்ணை ( ) 
சத்திவிக்கலுக்குச்சூரணம் 0 தேங்காயெண்ணை 

1 ) 
கக்குவாய்க்கு திப்பிலிச்சூரணம் 0 கணத்தெண்ணை 
ஈளைஇருமலுக்குச்சூரணம் வெள்ளெண்ணை 

O 
வாதராட்ச 
ராட்சதன்சூரணம் 0 இரசகற்பூர எண்ணை 

( ) 
அசுவகெந்திசூரணம் 0 குழப்புவகைகள் 

( 
திராட்சாதிசூரணம் 

0 / விரோசனத்துக்கு பவழக்குழம்பு ( ) 
பஞ்சதீபாக்கினிச்சூரணம் 0 பஞசசூதக்குழம்பு 

( ) 
அதுபானம் 

எஅ சேத்துமக்குழம்பு 
லேகியவகைகள் . இந்துப்புக்குழம்பு 

( ) 
கடுகு லேகியம் சண்டமாருதக்குழம்பு 

() 
குங்குமப்பூலேகியம் 

0 அனுபானம் தீரும் வியாதியும் 
தும்மட்டிக்காய்கடுகுலேகியம் 

தயிலவகைகள் 
கண்டாத்திரிலேகியம் 0 | கெந்தகத்தயிலம் 

( ) 
சுக்சூலேகியம் எக வேறுகெந்தகத்தயிலம் 

(1) 
மகாகூழ்ப்பாண்டமதனசிந்தாமணி பரங்கிப்பட்டைபதங்கம் 

() 
லேகியம் 

() மகா சந்தனாதித்தயிலம் 
கையாந்தகரைக்கிருதம் 

அய இலகுசந்தனாதித்தயிலம் 
அயச்செந்தூரம் 

0 சந்தன . தித்தயிலம் 
நம்புலேகியம் 

0 அரக்கெண்ணை தயிலம் 
பிரண்டைலேகியம் அக அரக்குத்தயிலம் 

( 
ஜாதிக்காய்லேகியம் 

0 பித்தம்- சய - க்கு மூதண்டத்தயிலம் ( 1 
கருணைக்கிழங்குலேகியம் 0 பித்தத்திற்குமிளகு தயிலம் 

( 
சிவனார் வேம்புலேகியம் அ 2 அழிஞ்சல்வேர்த்தயிலம் 
தாளிசப்பத்திரிலேகியம் 

0 | இலைத்தயிலம் 
தாதுவிர்த்திக்குமன்மதலேகியம் 0 ஐந்தெண்ணைத்தயிலம் 

( 
கிருஷ்ணலீலா வினோதக்குளிகை சகலபீநிசத்திற்கு தயிலம் 
என்னும் தாது விதத்திலேகியம் அட நேத்திரநோய் - கசு - க்கு தயிலம் 


எஎ 


( 32 


கா 


அட்டவணை . 
பக்கம் . பெயர். 


பெயர் . 


பக்கம் . 


T ET 


எ 


பூரச்சுத்தி 


துருசுசுத்தி 


வில்வத்தயிலம் 

கசு கல்லுப்புசத்துரு 
சாதில்வரும் வியாதிகளுக்கு முசுறு கல்லுப்புமித்துரு 
முட்டைதயிலம் Q காரசத்துரு 

0 
பற்பவகைகள் 0 காரமித்துரு 

0 
தாளகபற்பம் 

0 சூதசத்துரு 
வேறுதாளகபற்பம் 

கூஎ சூதமித்துரு 
தங்கபற்பம் 0 உப்புபுளிகரக்கு 

0 
இரசவங்கபுட்டிபற்பம் கஅ நாதவிந்து காச்கு 

0 
வெள்ளை அப்பிரகபற்பம் 

0 கட்டுவகைகளின்பரிட்சை 
இலிங்க பதங்கபற்பம் 0 எடைகளின் குணமறிய 

O 
செந்தூரவகைகள் கக பஞ்சலோகசுத்திகள் 

0 
இலிங்கச்செந்தூரம் 

0 பாஷாணவகைகள் சுத்தி 
வேறுலிங்கச்செந்தூரம் 0 | கெந்தகச்சுத்தி 

0 
கறியுப்பு செந்தூரம் 

0 இரசச்சுத்தி 
சண்டமாருதச்செந்தூரம் - சங்கு பாஷாணச்சுத்தி 

O 
அயகெந்தி செந்தூரம் 0 கெவுரிசுத்தி 

( ) 
மண்டூரச்செந்தூரம் 0 | லிங்கசுத்தி 

( ) 
பேதிமாத்திரைகள் 

ளக தாளகச்சுத்தி 
உ - வது 

0 
கூ- வது 0 வீரச்சுத்தி 

( 
ச- வது 

0 வெள்ளைப்பாஷாணச்சுத்தி 
-தி - வது 0 

(0) 
சு - வது 0 பால் தத்தம்சுத்தி 

0 
எ - வது 0 | மனோசிலைசுத்தி 

() 
பஞ்சபூதவிவரம் உ நேர்வாளசுத்தி 

0 
லோக பஞ்சபூதப்பெயர் 

01உபரசவகைகள் சுத்தி 
லோக பஞ்சபூதவர்ணம் 0 | சிலாசத்துசுத்தி 

O 
கருவிபஞ்சபூகவிவரம் 

0 | கல்நார்சுத்தி 
பாஷாணப்பஞ்சபூதவிவரம் 0 

வெவண்காரச்சுத்தி 
லவணபஞ்சபூதவிவரம் 0 கல்மதச்சுத்தி 

( 
பாஷாணப்பிரிவு பஞ்சபூதவிவரம் 0 படிகாரச்சுத்தி 
உபரசபஞ்சபூதவிவரம் 

0 சிங்கிசுத்தி 
அட்டலோகமாரணதினுசுகள் க. பவழச்சுத்தி 

0 
சத்துருமித்துருவிவாம் 

10 பலகரைச்சுத்தி 
தங்கச்சத்துரு 0 முறிவுதினுசுஈள் 

0 
கருவங்கச்சத்துரு 0 பாஷாணமுரிவு 

() 
கருவங்கமித்துரு 

0 வீரமுரிவு 
அயச்சத்துரு 

0 இரசகற்பூரமுரிவு 
அயமித்துரு 0 துருசுமுரிவு 

0 
தாகச்சத்துரு 

ளச கெந்தகமுரிவு 
நாகமித்து 

0 | நாபிமுரிவு 
துருசுசத்துரு . 

0 இரசவேக்காட்டிற்குமுரிவு 
காய் 
துருசுமித்துரு 0 | பொ து முரிவு 

( 
சாரச்சத்துரு 

0 ஊழிக்காற்றென்னும் வாந்திபேதி 
சாரமித்துரு 0 யின் விவரம் 

O 
வெடியுப்புசத்துரு 

0 கொம்பன் விவரம் 
வெடியுப்புமித்துரு 

0 குடற்பவென்விவரம் 


கடய 


52.2 


அட்டவணை 
பெயர் . பக்கம் . பெயர் . 

பக்கம் . 
அக்கான்விபரம் 

கால் அமிர்தசஞ்சீவிக்குளிகை 654 
வாந்திபேதியின் நிவர்த்தி அவுஷ ககக பூபதிமாத்திரை 
உ- வது மருந்து 

0 பேதிக்கு அமிர்தசஞ்சீவி விங்கக் 
கூ - வது மருந்து 

0 குழம்பு 
சசச அ - வியாதிகளுக்கு முதற்காரண பேதிபூபதிமாத்திரை 
மாகிய மனோவலியின் விவரம் ஏலாதிமாத்திரை 

() 
சிசுவாகடத்திரட்டு . ககக கட்டுவாதிமாத்திரை 

( 
மாதாபிதாகால் 

பிள்ளைக்குரும்நோ ) கற்பூராதிமாத்திரை 
மாந்தரோக உற்பத்தி 

0 கோடாசுழிமாத்திரை 
மாந்தரோகத்தொகைகள் . 0 | கோபோசினைமாத்திரை 

0 
பொதுமாந்தரோகங்களின் குணம் 0 சஞ்சீவிக்குளிகை 
குழந்தைகளுக்குப்பொது அவுஷதங் விரோசனசண்பகப்பூமாத்திரை ( 
கள் 

ககச இரசச்செந்தூரமாத்திரை 
மாந்தத்துக்கு பச்சிலைச்சாறு 0 |கஸ்தூரிமாத்திரை . 
மாந்தத்துக்கு குழம்பு 

0 இராமபாணக்குளிகை 
மாந்தத்துக்கு குடிநீர் 

0 பச்சைகற்பூரமாத்திரை 
மாந்தத்துக்கு கியாழம் 

0 பாலசஞ்சீவிமாத்திரை 
மாந்தத்துக்கு குளிகை ககரு குருமாத்திரை 
அது பானம் 

0 

பூரமாத்திரை 
உளைமாந்தம் , உட்சுரம் , எலும்புரிக் வில்வாதிமாத்திரை 

( ) 
கிக்கு மருந்து 0 விழுங்குமாத்திரை 

( ) 
சுழிகணம் , உப்பிசம் , கோழைக் வேறு ஏலாதிமாத்திரை 

O 
கட்டு , இளைப்புக்குமருந்து 0 பாசுபதக்குளிகை 

0 
மாந்ததோஷம் , வலிப்பு , மலக்கட் வேறு பாலசஞ்சீவிமர்த்திரை 
டுக்கு மருந்து 

0 அடைக்கியாழம் 
மாந்தம் , வயிர்வலி , செரிய மாந்தத் மசரைநோய்க்குநெய் 
திற்கு மருந்து 

0 மாந்தகோடாரி எண்ணை 
மாந்தவலிப்பு , காக்கை வலிப்புக்கு வல்லாரைநெய் 

க2 * 
மருந்து 0 இனிப்புச்சுகபேதிக்குழம்பு 

( 
மாந்தவீக்கம் , விஷவீக்கம் , சுரம், வச்சிய கண்டி லேகியம் 

( 
நீர்க்கட்டுக்குகியாழம் 

0 வெந்தயக்களி 
உப்பல்மாந்தத்திற்குமருந்து ககசு தேங்காய் எண்ணை 

க 2.6 
மாந்தப்பொருமலுக்கு எண்ணை 0 நல்லெண்ணை 
அமுர்தாதிக்கு சிகை 0 | சோ திரிஷி தயிலம் 

0 
கொதிப்புகணத்துக்கு எண்ணை 0 கியாழம் 

O 
எரிகணத்துக்கு எண்ணை 

சாறுவகைகள் 
முக்குகணசதிற்கு எண்ணை 0 சிறுநீர்வகைகள் 

0 
முக்கல்வயிற்றுக்கடுப்புக்கு 

கற்கவகைச்சூரணங்கள் 
சீதக்கடுப்புக்குமருந்து | ஜாதிக்காய் எண்ணை 

0 
கஅ -கணம் வெட்டைசுரம் , உலர்ந்த சூரியபுடநல்லெண்ணை 

கஉஎ 
தேகத்திற்கு எண்ணை 0 முக்குதயிலம் 

0 
தோஷம் - க , மாந்தம் - க, தெற்கத்துக் வேப்பெண்ணை 

O 
கணமுதலாகிய -கஅ -கணத்திற்கும் (பதினெட்டுகரப்பானுக்கு என்ணை 0 
எண்ணை 

ககஅ இருமலுக்குச்சூரணம் 
கணம் - கஅ - க்கு நெய் 

0 அபினிமாத்திரை 
அதிமதுரமாத்திரை 

0 உப்பல்மாந் தக்குளிகை 
அட்டவணை - முற்றிற்று . 


கஉசு 


* xxxxxx > 

*** **xt pg > TT 


கடவுடுணை . 


மகாமகுத்துவம் பொருந்திய 
பதினெண்சித்தர்கள் 

திருவாய்மலர்ந்தருளிய 


இராஜவயித்திய போதிநி . 


காப்பு. 


ஓமென்னும் பிரணவத்தி னருளே காப்பு 

ஒளிபெருகு மெனதாயாள் பாதங் காப்பு 
ஆமென்னு மயிலுடையோ னடியே காப்பு 

அரகரா நூலொன்றாய்த் திரட்டி கூற 
ஊமென்னும் பொருளதனின் ரகசி யத்தை 

யுற்றுணர்ந்த பெரியோராஞ் சின்மயத் தோர் 
தாமென்னுஞ் செறுக்கற்ற பதினெண் சித்தர் 
தாளடிக்கு யென்னாளுங் காப்பு தானே . 


அவையடக்கம் . 
என்னாளுங் கற்றோர்முன் பேச வல்லேன் 

யெழில்பெருகும் பாவினங்கள் கூற வல்லேன் 
பொன்மேனிப் பதினெண்பேர் செய்த நூலில் 

புகன்றிருக்கும் ரகசியத்திற் சிலதியற்ற 
உன்னினேன் வசனகா வியம தாக 

வுரைத்தவிந்நூற் றனிற்குற்ற மிருக்கு மாயின் 
தன்னியராம் பெரியோர் நூ லென மதித்து 
சங்கைகளைத் தெரிந்து கொள்வீர் போற்றி தானே . 


2 


பதினெண்சித்தர்கள் 


- 


பண்டிதரிலக்கணம் . 
நாடோறும் சிவபூஜைடோத்தல் , பொய்சொல்லாமை , சற்சனசக 
வாசம் , பரங்களுக்கமுதளித்தல் , பரதாரம் விரும்பாமை , தனக்குமே 
லாகிய பண்டிதரையோசித்தல் , சரக்குகளை நன்றாய்ச் சுத்தி செய்யத் 
தெரிந்துகொள்ளல் , நோயாளியின் தேகக்குறிப்பறிதல் , அந்தந்ததே 
கங்களு 

ளுக்குரிய அவுஷதங்களின் திடமறிந்து பிரயோகித்தல் , கைப்பரி 
க்ஷை , நயனப்பரிக்ஷை , மெய்ப்பரிக்ஷை , சப்தபரிக்ஷை , நாடிப்பரி 
க்ஷை , நாப்பரிக்ஷை , ஜலப்பரிக்ஷை , மலப்பரிக்ஷை முதலிய அஷ்ட 
விதப்பரிக்ஷைகளை நன்கறிதல் , கைபாகம் , உருசிபாகம் , செய்பாகம் , 
சாசனபாகமென்னும் நான்குபாகங்களையும் , வழிபாடு , தேவபாடு , 
முறைபாடு , குணபாடு ஆகிய நான்குபாடுகளையும் , ஸ்மானபரிகாரம் , 
நித்திரைபரிகாரம் , சையோகபரிகாரம் , போசனபரிகாரம் என்னுமிங் 
நான்குபரிகாரங்களையும் கண்டறிதல் , ரோகஸ்திரீகளை தங்கை தமக் 
கைகளெனப் பாவித்தல் , அதிக ஆசையின்றி வியாதிகளுக்குத்தக்க 
அவுஷதச்செலவும் , தனது ஜீவனத்துக்குப் போதுமானபொருளைப் 
பெற்றுக்கொள்ளல் , தொந்தரோகங்களைத் தெரிந்துகொள்ளல் , வியா 
யஸ்தர்களுக்கு மருந்தூணு மூனாதெனக்கண்டறிதல் , சாத்தியமசா 
த்தியம் வகுத்துரைத்தல் , அவுஷதம் பிரயோகிக்குங்கால் ஆசானைத் 
தியானித்தல் , ரோகஸ்தர்கள் வயித்தியரையழைக்கும்போது இவ்வி 

திநீங்கும் நீங்காதென்றுணர்ந்துரைத்தல் , சோதிடம் , அதர்வண 
முதலிய சாத்திரங்களைக் கற்றுணர்தலாகிய வித்தகையகுணங்கள்வாய் 
த்தவர்கள் சிறந்தபண்டிதர்களாவார்களெனப் பதினெண்சித்தர்களும் , 
நவகோடி ரிஷிகளும் , நாற்பத்தெண்பேர் முனிவர்களும் , திருவாய் 
மலர்ந்தருளிய பற்பல நூல்களிலிருந்தெடுத்துச்சுருக்கமாயெழுதலாயி 
னோம் . 

ரோகிகளிலக்கணம் . 


தெய்வீகத்தன்மைவாய்ந்த பண்டிதரின் திருவாசல்கார்த்து உள் 
ளன்போடு ஆசானுபாகுவாயழைத்தல் , வேண்டிய சைத்தியோபசார 
ஞ்செய்து மனங்களிப்பித்தல் , பயபக்திவிசுவாசத்தோடு கைகாட்டல் , 
பண்டிதர் மனம்நோகாமல் தன்னாகூடிய பொருளுதவி செய்தல் , அவர் 
திருவடியில் முடி தாழ்ந்து , அவுஷதம்பெற்றுண்ணல் , அவர்களுக்குத் 
தாம்பூலம் பரிசளித்தலாகிய வித்தகைய குணங்கள் வாய்த்த ரோகிகளு 
க்கு மருந்தூனும் , மற்றவர்களுக் கூணாதெனப் பதினெண்பேர்கள் 
விரிவாய்ச்சொல்லியதை இங்ஙகஞ் சுருக்கமாய்க் கூறலாயினோம் . 


இராஜவயித்தியபோதிநி . 


வயித்தியர்களை அழைக்கும் திக்கு . 
இந்திரன் திக்கில் நின்றழைக்கவேண்டும் . அன்றி , அக்கினிதிசை 
யில் நின்றழைத்தால் உடனேமரணம் , இயமன் திக்கில் நோய் நீங்கா 
மை சின்னாளிருந்து போவன் , நிருதியில் கலக்கச்சாவு , வருணதிசை 
யில் அ.நுகூலமிறாது , வாயுவில் மத்திபம் , ஈசானியம் , குபேரதிசை 
யில் நின்றழைக்கில் வெகுசுலபமாய் வியாதிநீங்கி சுகமடைவரென் 


மறிக. 


பண்டிதர்கள் உடுபாவனை . 
சிவப்பு மஞ்சள் கறுநிறப்புள்ளி காவி முதலிய பற்பலநிறமுள்ள 
ஆடைகளை நீக்கி வெண்மை பொருந்திய ஆடைகளை உடுத்தி பரிமள 
மணிந்து பண்டிதஞ்செய்யவேண்டுமென்றறிக . 

பண்டிதர்கள் போஜனவிதியறிய . 
தத்தமது கைகளினால் முப்பத்திரண்டு கவாளமுள்ளபோஜனத் 
தை பற்களூன்றாமற்புசிக்கவும் , அப்படியூன்றினால் கிராணிவந்தெய் 
துமென்றறிக , அன்றி அறுசுவைகளையுஞ் சமப்படுத்திப்புசிக்கவும் . 

தண்ணீர் அளவு . 
அவ்வவர்கள் உண்டபின் எட்டு முணர்ஜலம் புசிக்கவேண்டுமெ 
ன்றறியவும் . 

தாம்பூலவிதியறிய . 
வெள்ளிலை , பாக்கு , சுண்ணம் இவைமூன்று மொன்றுகூடில் வி 
ஷமாகும் , ஆகையால் முதல் கூட்டும் எச்சிலை உமிழவும் , இரண்டாவ 
துகூட்டுமெச்சில் பித்தமாகையால் அதையுந்துப்பி மூன்றாவது எச் 
சில் உட்கொண்டால் தேவாமுதத்திற்கொப்பாகுமன்றி கபரோகமுத 
லியதையும் போக்குமென்றறிக . 

சையோகவிதியறிய . 
உண்டு தாம்பூலந்தரித்துக் கலவைச்சாந்தணிந்து இரவில் ஒரு 
சாமத்திற்குமேல் லீலைபுரிந்தால் , தேகவீனம்வாராது , அன்றியும் மாத 
த்திற்கிரண்டுவிசை நடாத்தவேண்டுமென்றறிக . 

ஸ்நாநவிதியறிய . 
மையலாரிட மணைந்தெழுந்தவுடன் ஸ்நாநம் , சவா முதலியது 
ஞ் செய்துக்கொள்வதால் தேகங்கெட்டு சன்னிபாதம்வந்தெய்துமாகை 
யால் அக்காலஞ் சையோகம் நீக்கவேண்டுமென்றறிக . 


பதினெண்சித்தர்கள் 


வயித்தியர் புறப்படுங்கால் ஆகாச்சகுனவிதியறிய . 
ஒத்தைப்பிராமணன் , மொட்டை , தலைவிரித்தான் , சன்னியாசி , 
தட்டான் , செட்டி , நெருப்பு , கத்தி , இரும்பு , அழுகைக்குரல் , விரகு , 
தும்பல் , பூனை , சாரை , சர்ப்பம் , ஓரி , நாற்காலி ,பஞ்சணை , சாணான் , 
சக்கிலி , குயவன் , எண்ணை வாணியன் , கைம்பெண் முதலியவை நேரி 
டில் துற்சகுனமென்றறிக . 

நற்சகுனவிதி . 
சுமங்கலி, வளையற்காரன் , வேதகோஷ்டம் , பரிமளம் , வாத்தியம் , 
சங்கிதசாரம் , தாம்பூலம் , காட்டானை , இராஜாளி , குரங்கு , அரசன் , 
கண்ணாடி , பித்தன் , தயிர் , பால் நெய்க்குடம் , சாணமுதலிய துமெதி 
ரிடில் நற்சகுனமென்றறிக . 

நூன் முகம் . 


நாடிகளின் விவரம் , 


எழுபத்தீராயிரநாடிகளை இடை , பிங்கலை , சுழினை , காந்தாரி , அ 
த்தி , சிகுவை , அலம்புடை , புகுடன் , குருவன் , சங்கினியென்னும் 
தசநாடிகளாக்கியும் , அதற்குற்ற பிராணன் , அபானன் , உதானன் , 
சமானன் , வியானன் , நாகன் , கூர்மன் , கிருதரன் , தேவதத்தன் , தன 
ஞ்செயனாகிய தசவாய்வுகளாகவும் , அதைச்சுருக்கி சோத்திரம் , தொ 
க்கு , சட்சு , சிங்குவை , ஆக்கிராணமென்னும் பஞ்சநாடிகளாக்கியும் , 
அதற்குற்ற பிரிதிவு , அப்பு , வாய்வு , தேய்வு , ஆகாயமாகிய பஞ்சபூதங்க 
ளாகக்கூறியுங் காணவரிதெனத் தெளிவாய்ச் சுருக்கி பிரம்மா , விஷ் 
ணு , ருத்திரனென்னும் திரிமூர்த்திசொரூபமாயும் , அகார , உகார , 
மகார வாத்மகமாகவிளக்கும் , வாதம் , பித்தம் , சிலேற்பனாடிகள்மூ 
ன்றாக்கி எடுத்துக்காட்டினர் அகஸ்தியர் முதலிய பெரியோர்களென் 


- 


நறிக , 


* 


நாடிகளின் தொகைகள் . 
சிரசில் - எத நாடிகளும் , இரண்டு செவிகளில் -கூ ளய- நாடிகளும் , 
விழிகளிரண்டில் -சத - நாடிகளும் , மூக்கில்- ந.கூ.ய - நாடிகளும் , இரண் 
டுகன்னங்களில் - ருத - நாடிகளும் , தோள்களில் - த -நாடிகளும் , கண்டத் 
தானத்தில் - த - நாடிகளும் ,இரண்டுகைகளில்-கூத நாடிகளும் , தொண் 
டை தொப்பூழில் - கூளயாகா - நாடிகளும் , பிடரியின் கீழ் - அத - நாடிகளும் 
விலாவில்- ஙக - நாடிகளும் , லிங்கம் யோனி அடிவயிற்றில் - எத நாடி 


இராஜவயித்தியபோதி G. 


வா 

த 


களும் , மூலத்தில் - கூத நாடிகளும் , இடைசந்தில் -உத - நாடிகளும் , 
பாதங்களில் - தா - நாடிகளும் ஆகிய எயஉத - நாடிகளும் பாதாதகே 
சபரியந்தம் வியாபித்திருக்குமென்றறியவும் . 

நாடிபார்க்கும் வகை . 
வலதுகையை நெட்டைவாங்கி பெருவிரலின் கீழ் ஒருவிரல் அங் 
குலந்தள்ளி பண்டிதர் மூன்றுவிரல்களைவைத்து வேறெண்ணமின்றி 
உற்றுநோக்கில் நாடிகள் மூன்றும் பேசுமென்றறிக . 

புருடநாடிகள் நடை . 

ம் . 
ஆள் தூண்டிவிரலில் அன்னம்போலும் , சேவற்போலும் , மயில் 
போலும் நடையுளதாயப்பேசுமாம் வாதநாடியென்றறிக . 

பித்தம் . 
நடுவிரலில் ஆமையைப்போலும் , அட்டையைப்போலும் நடை 
யுளதாய்ப்பேசுமாம் பித்தநாடியென்றறிக . 

சிலேற்பனம் . 
பவுத்திரவிரலில் தவளையைப்போலும் ,பாழ்பைப்போலும் நடை 
யுள தாய்ப்பேசுமாஞ் சிலேற்பனநாடியென்றறிக . 

ஸ்திரீகள் நாடிநடை . 
மேற்கூறியதைப்போல் இடதுகையைப்பிடித்து செட்டைமுத 
லியதும்வர்ங்கி உற்றுநோக்கில் அடியிற்சொன்னதைப்போன்று பேசு 
மென்றறிக . 


வாத 


ம் . 


ஆள் தூண்டிவிரலில் சர்ப்பத்தைப்போன்று நடையுளதாய்ப்பே 
சுமாம் வாதநாடியென்றறிக . 

பித்தம் . 
நடுவிரலில் தவளையைப்போன்றுநடையுளதாய்ப்பேசுமாம் பித்த 
நாடியென்றறிக . 

சிலேற்பனம் . 
பவுத்திரவிரலில் அன்னத்தைப்போன்று நடையுளதாய்ப் பேசு 
மாஞ் சிலேற்பன நாடியென்றறிக . 

மூன்றுநாடிகளிருப்பிடம் . 
வாதம் மலத்திலும் , பித்தம் ஜலத்திலும் , ஐயம் விந்துவிலு மிரு 
க்குமிடமென்றறிக. 


கா 


பதினெண்சித்தர்கள் 


ஷை நாடிகளினிறம் . 
கறுமையும் , செம்மையுமாயிருக்கும் வாதம் , பச்சை பசுமையா 
ம் பித்தம் , வெண்ணிறமுள்ளது ஐயமென்றறிக . 
நாளொன்றுக்கு மூன்றுநாடிகள் பேசும் 

நாழிகை அளவு . 
உதயத்தில் பத்துநாழிகை வாதம் பேசும் , மத்தியானத்தில் பக் 
துநாழிகை பித்தம்பேசும் , மாலை பத்துநாழிகை ஐயம்பேசுமென் 
றறிக . 

திரிநாடிகளின் குறிப்பு . 
உந்தியில் வாதமும் , கண்டத்தானத்தில் பித்தமும் , இதயத்தின் 
மேல் சிலேற்பனமுமிருக்குமாம் . 

நாடிகள் நடக்குங்காலம் . 
திங்கள் புதன் வெள்ளியில் வாதாடையாம் , வியாழத்தில் ஐய 
நடையாம் , செவ்வாய் ஞாயிறு சனிவாரங்களில் பித்தாடையாம் . 

நாடிகள் பார்க்கும் மாதகாலம் . 
வைகாசி சித்திரையில் உதயகாலத்திலும் , கார்த்திகை ஐப்பிசி 
ஆனி ஆடியில் மத்தியானத்திலும் , மார்கழி தை மாசியில் மாலைகாலத் 
திலும் , பங்குனி ஆவணி புரட்டாசியில் நடுவிரவிலும் , வைத்தியர் 
கைப்பிடித்துப்பார்க்க மூன்றுநாடிகளும் தெளிவாய்ப் பேசுமென்றறிக . 

நாடிகளின் மாத்திரையளவு . 
வாதம் -க - பித்தம் - உசிலேற்பனம் - வ - மாத்திரையுள்ள நடைகளா 
யிருந்திடில் தேகங்களில் ரோகமின்றி சுகமாயிருக்கும் சற்றுமாத்தி 
ரைகள் பிசகிநின்றால் வியாதிகளுண்டாமென்றறிக . 

பஞ்சநாடிகள் பார்க்கும்வகை . 
பெ.ரூவிரலில் குருநாடியும் , ஆள் தூண்டியில் வாதமும் , நடுவிர 
லில் பித்தமும் , பௌத்திரத்தில் ஐயமும் , சிறுவிரலில்பூதமுமாகமரு 
விநின்றநாடிகளில் வாதத்திற்கும் , பித்தத்திற்கும் நடுவில் கத்தரிக் 
கோன்மாரலைப்போல் கிறுகிறுப்புடன் தமரகம் போலாடிநிற்கும் , அன் 
றியும்என்ளுைம்மேற்கூறிய எழுபத்தீராயிரம் நரம்புகளினும்புகுந்து 
லாவிக்கொண்டிருக்கும் காணுதற்கரிய குருநாடியானது வாதத்தில் 
நிற்கும்போது கோழிஅன்னம்போலும் , பித்தத்திலுலவும்போது ஆ 
மை அட்டைபோலும் , ஐயத்திலுறையும்போது விட்டிலைப் போலும் 
விளங்கும் மகாபெருமைவாய்ந்த குருநாடியாம் , அதைக்கண்ட புண் 


இராஜவயித்தியபோதி நி . 


ணியசீலராகிய பண்டிதர் -சசாச அ -வியாதிகளின் தொகுப்புகளெல் 
லாமுரைப்பார்களெனப் பதினெண்பேர்க ளறைந்தனரென்றறிக . 

குருநாடியின் செய்கைக்குறிப்பு . 
குருநாடியானது வாதத்தில் அட்டைபோல ஊரிநிற்கில் வாய்வு 
மிகுதல் ,தினவு சொரி ,இருமல் , தேகவாட்டம் இவைகளைத்தரும் ,பித் 
தத்தில் ஆமைபோன்றிருக்கில் சுரம் , தலைச்சுழட்டல் , வாய் நீரொழு 
கல் , வியர்வுதோன்றல் , நீர்க்கட்டல் முதலிய குணங்களை யுண்டாக்கும் , 
சேத்துமத்தில் அரியென்னுஞ்சிங்கம் போன்று நடக்கில் ஜன்னிபாதமு 
ம் , மரணக்குறியும் உண்டாக்கும் , குன்றிப்போகில் வயிர்கடுப்பம் , கை 
கால்கள் வீக்கமும் உண்டாகும் , பக்கம்பாய்ந்திடில் ஐயம் எதிரில்மோ 
தும் , நேர்நிற்கில் வாதபித்தம் இரண்டும் ஒன்று சேரும் , பின்வாங்கில் 
சாத்தியமுண்டாகும்பெருமைவாய்ந்த குருநாடியாம்.குருநாடியையறி 
ந்தபண்டிதர்கள் நோயாளிகளுக்கு அவுஷதங்கள் பிரயோகித்தால் வீ 
ண்போகாகென்றறியவும் . 

வாரங்களில் பேதித்துடிக்கும் நாடிகளின்குணம் , 
ஞாயிறில் வாதம் நடக்கில் சளி இருமல் இறைப்புகளும் , செவ் 
வாயில் சுரமும் , சனியில் சீதளமும் சன்னியும் , வியாழத்தில் தேகவ 
லியுமுண்டாம் , திங்களில் பித்தம் நடந்தால் ஜலதோஷமும் , புதனில் 
நீ சேற்றமும் தலைக்குத்தும் , வெள்ளியிலே கண்ணோயும் காதுநோ 
யும் , வியாழத்தில் தாபசுரமும் தலைநோவுமுண்டாமென்றறிக . 

நாடிகளறியப்படாயை . 
அதிசையோகத்தோர் யானைகுதிரைகண்மேல் சவாரிசெய்வோர் 
தேர்மேற்செல்வர் , அதிநடையுளோர் , அதீபோசனமருந்துவோர் , லா 
கிரியுண்போர் , நீரிழிவு , வீக்கம் , குட்டம் , குறைநோயுள்ளோர் ,விஷ 
முண்டோர் , ஓட்டமுள்ளோர் , எண்ணைத்தலையோர் , ஈரமாய்நின் 
றோர் . அச்சங்கொண்டோர் , வியாகுலமடைந்தோர் , மதங்கொண் 
டோர் , பாலியத்திலிளைத்தோர் , அதிகசினங்கொண்டோர் , விரதமுள் 
ளோர் , நாட்கொண்டநோயோர் , கெற்பமுள்ளோர் , பெரும்பாடு , சோ 
கை , பாண்டு , மகோதரமுள்ளோர் , மாதவிடாயானோராகிய இத்தகை 
யோர் நாடிகளைக்கண்டறியவரிதாகையால் மற்றையசப்தவிதபரீட்சை 
களால் கண்டுகொள்க . 

மரணமாடி அறிதல் . 
வாதாடியானது அரவின்பாப்போல அடிக்கடி உதறிவலித்து 
நின்று பித்தம்பதுங்கிடில் காலன் நெருங்கினனென்றறிக . 


பகினெண்சித்தர்கள் 


வது . 


- 


வது . 


ஷை உ - வது . 
காலையில் சிலேற்பனாடியும் , மத்தியானத்தில் பித்தமும் , மாலை 
யில் வாதமும் முறைப்பிசகிநடந்தால் ஐந்துநாளையில் மரணமாவார்க 
ளெனக் கண்டித்து சொல்லவும் . 

ஷை ங 
வாதநாடியானது செம்போத்துபோல்புறந்துடித்தால் திங்களொ 
ன்றில் திராவிடில் மரணமென்றே நிச்சயித்துசொல்லவும் . 

ஷ ச 
ஐயநாடியானது அசுவத்தைப்போல திமிர்ந்துபேசில் ஒருமாத 
த்தில் வாழ்நாள் முடிந்ததென வச்சமின்றி சொல்லவும் . 

ஷ ரு - வது . 
சேத்துமநாடியானது மயிலைப்போலசைந்தும் , அட்டையைப் 
போலுறைந்தும் , நின்றுதரில் எ - மாளையில் மரணதிசைவந்ததென்ற 
றியவும் . 

ஷை சு வது . 
வாதபித்தமைய மூன்றும் விட்டிலைப்போல் துடித்துபேசில் வி 
சைா ரம்புகுளிர்ந்துகாணும் உடனே நறாறெனப்பற்கடித்தும் , நாவுல 
ர்ந்தும் , நடுக்கமுற்றும் , மூச்சயர்ந்தும் , அவன் ஆவி நீங்கும் . 

க்ஷ எ - வது . 
ஐயாகாடியானது பெருவெள்ளம் போல் வெகுசுறுக்காய்மடமடெ 
ன்றேகுமாயின் அடுத்தநாள் மரணமாவானென்றறிக . 

ஷை அ - வது . 
பித்தநாடியானது வகைதப்பிசிதறியோடில் மூன்றாவதுநாள் இ 
ப்பானென்றறியவும் . 

ஷை கூ 
வாதநாடியானது வெகு அதிகாரத்துடனிருக்குங் கொலுவகற்றி 
சிதறிப்பாயில் - அ - நாளையில் மரணமாவானென்றறிக . 

ஷை யா - வது , 
வாதபித்தமிரண்டுமொன்றுபட்டு ஊடுருவிச் சிதறிப் பாச்சல்கா 
ணில்- யரு நாளில்மரணம் அத்துடன் ஐயம்பாயில் மண்டலத்தில் மர 
ணம் இவைமூன்றும் ஒருங்குசேர்ந்து அரணைவால்போல துடிகாணி 
ல் அசாத்தியமாரணமாகுமென்னவும் , 


வது . 


இசாஜவுயித்தியபோதிதி . 


வது . 


ஷை யக - வது . 
வாதபித்தமைய மூன்றும் சிநேகித்துவிசையாய் கருந்தேள்கொடு 
க்கைப்போன்றாடிக்கொண்டும் , ஓடத்தைப்போலோடியும் காண்பிக் 
கில் ஒருமாதத்தில் மரணமாவானென்றறியவும் . 

ஷை யஉ - வது . 
சன்னிவரும்போது நாடிகள் மூன்றும் சுழல்வண்டு நீரில் சுழலும் 
ல்போலும் , பம்பரம் போலும் , விட்டிலைப்போலும்ஓடில் மரணமாவா 
னென்றறியவும் . 

ஷை யங - வது . 
ஐயநாடியானது மந்தித்துழன்று புற்றீசலைப்போன்று பதறிநிற் 
கில் ஒருபகலுக்குள் மரணமாவானென்றறியவும் . 

ஷை 
ஐயம் பித்தத்தை அணைத்தெதுத்தேறுமாகில் ஒருதினத்தில் கா 
லன்வந்து அவன் ஆவியைக் கொள்வானென்பது நிச்சயமென்றறி 
யவும் . 

ஷை யாரு - வது . 
ஐயநாடி பாய்ந்து வாதத்தைப்பற்றி நின்றால் ஒரு நாழிகை 

கைக்குள் 
ஏமனார்பதி சேர்வார்களென்பது நிச்சயம் . 

ஷ சு - வது . 
காலையில் மூன்றுநாடிகளும் கதிப்பெடுத்து குரூரமாயும் , உச்சி 
யாகியபகலில் பித்தமழுந்தியும் , மாலையில் வாதமானது ஐயத்திலுறை 
ந்தும் பேசினால் தடையின்றி - சு - மாதத்தில் இறப்பானென்றறிக . 

ஷை . யஎ - வது . 
யத்தில் வாதமும் , பித்தமும் தவளையைப்போன்றுதொங்கியும் , 
அரவத்தைப்போல் புரண்டு நடந்தாலும் , மரணம் சமீபித்ததென்றறி 
யவும் . 

க்ஷ யஅ - வது . 
சேத்துமகாடியானது மயிலைப்போலும் , அட்டையைப்போலும் 
நடந்து நடுங்கிநின்றால் - எ -நாளில் மரணமாவானென்றறியவும் . 

ஷை ய க - வது . 
வாதம்- உ -பித்தம்- 2 - ஐயம் - த - ஆகப்பேசில் பிணியாளர் கைகளை 
விட்டு அப்புறம் புறப்பட்டுப்போவதே பண்டிதர்க்கழகாம் . 


. 


பதினெண்சித்தர்கள் 


க்ஷை உய - வது . 
ஐயம் 2 - வாதம் உபித்தம் வ ஆகப்பேசில் பிணியாளர் பக்கல் 
பண்டிதர் யாதொன்றும் சொல்லாமற்போவது மிகவுத்தமமெனக் 
கொள்க . 

தொடுமரணக்குறி . 
பண்டிதரை யழைக்கும்போது திருமுகத்தில்கைவைத்தால்பிணி 
கள் தீராது , மார்பில் கைவைத்தாலும் , கை , கால் , தோள் தொட்டா 
லும் இடுப்பில் கைவைத்தாலும் வியாதிகள் நீங்குமென்றறிக. 

பூதாடி . 
பூதாடியானது துடித்துநிற்கில் வாய்வு அதிகரித்து திரேகமுழு 
தும் குத்தலாயும் ஜன்னிவந்தெய்தும் பித்தம்நோக்கி நின்றால் சாகான் , 
ஐயம் சிதரித்தாக்கில் ஆவி நீங்கா . 

ஸ்ரீகளுக்கு பைசாசு தொடர்ந்தகுணம் 

பூதநாடியா வறியும் விவரம் . 
ஸ்ரீகளுக்கு நாடிகள் பார்க்கும்போது ஆள் தூண்டும் விரல் , நடு 
விரல் , பவுத்திரவிரலில் பேசும் திரி பாடியுந்தாண்டிசிறுவிரலில் பேசும் 
பூதநாடியானது பூனையைப்போல் நடக்குமாயின் சீரல் , சிலவேளை 
பொறுமை , கிள்ளல், புரண்டல் , திருடல் , புருஷனை அடிக்கடி வெறுத் 
தல்முதலிய குணத்தை யுண்டாக்கும் , செவ்வாயில் கழிப்புசெய்தால் 
தீருமென்றறியவும் . 


* 


வது . 


பூதநாடி வெள்ளெலிபோலக் குன்றிக்காட்டில் ஸ்தனம் வேறு 
பட்டும் , தேகம்வற்றியும் , அழலையுண்டாக்கியும் , அதிநித்திரையுண் 
டாக்கியும் , கண்களெரிச்சலை யுண்டாக்குமென்றறியவும் , இனி அடி 
யிற்சொல்லுங் குணங்களுக்கெல்லாம் அதர்வணவேதங்களாலும் தங் 
திரங்களாலும் ஒழிக்க வேண்டுமென்றறியவும் . 


வது . 


பூதநாடி ஊசிமுனையைப்போல் நீண்டுதோற்றில் உதிரமாடன் 
வசிக்கும் இரவில் புணர்ச்சி செய்யும் பாவனையாயும் தோற்றும் , அன்றி 
தேகநோக்காடும் , விசாரகுணமும் உண்டாகுமென்றறிக. 


வது . 


பூதநாடி ஓணான் தலையிழுத்துக்கொள்வதைப்போல் பின்வாங் 
கில் பிரமராட்சசியென்னும் பேய்வசிக்கும் , அதன்குணம் வாசனை 


இராஜவயித்தியபோதிநி . 


கக 


முசலியதும் நீக்கி , கயரோகம் போல் தேகம்வற்றியும் , தன்னையறியாத 
மயக்கமும் உண்டாகுமென்றறிக . 

ரு - வது . 
பூதநாடி வண்டைப்போன்றுறைந்தால் , அக்கினிமாடன் வசிக் 
கும் , அதன்குணம் பயப்படுந்தன்மை , வார்த்தை பிசகல் , அக்கினி 
யிடத்தில் பிரியமுதலிய குணமுண்டென்றறியவும் . 


வது . 


பூதநாடி பாம்பைப் போல் நெளியுமாயின் இருளனென்னும் பேய் 
வசிக்கும் அதன்குணம் மதுபானத்தின் மேலிச்சையும் , சில்லரைசேஷ் 
டையும் உண்டாக்குமென்றறியவும் . 


எ 


- 


வது . 


பூதராடி வலியன்வால்போல் அசைந்துநடக்கில் சுடலைமாடன் 
வசிக்கும் , அதன்குணம் விபூதி உடம்பெங்கும் பூசிக்கொள்ளுவதும் , 
பயப்படா தெநெஞ்சமுமாகிய குணத்தை உண்டாக்குமென்றறியவும் . 

அ - வது . 
பூகநாடி மடமடென்று நடக்குமாயின் வண்னாரமாடன்வசிக்கும் 
அதன்குணம் , பிடரியும் கழுத்தும் நொந்தும் , தேகம் கொதித்தும் , 
--திரம்கக்கியும் இத்தகைய குணத்தை உண்டாக்குமென்றறிக. 


வது . 


பூதாடிதாயைக்காணாக்கன்று முன்னும்பின்னும்பார்க்குமாபோல் 
பின்னும் முன்னும் ஜாடிநிற்கில் காட்டேரியென்னும் பேய்வசிக்கும் , 
அதன்குணம் , தலைவிரித்தல் , அசுத்தசெய்கை , முகம்பாழடைதல் , 
கைகாலசதி , அதிகபோஜனம் ,இறைச்சிமுதலியது மருத்தலாகியகுண 
ங்களை யுண்டாக்குமென் மறியவும் . 


ய - வது . 


பூதநாடி பிணத்தைப்போலசையாமனிற்கில் அகாலமரணமாய் 
விட்டவர்கள் காலமுடிவுவரை அலகையாயின பேய்வசிக்கும் , அதன் 
குணம் , தேகம்வற்றும் ,வாய்வுமிகுக்கும் , பிரமித்திருக்கும் குணங்களை 
யுண்டாக்குமென்றறியவும் . 


யக - வது . 


பூதநாடி குரங்குபோலக்குதிக்கில் குட்டியென்னும் பேய்வசிக்கும் 
அதன்குணம் , ஓரிடத்தில் உட்காரவொட்டாது , நாய்போலலையும் , 

, 
விகாரமாயிருக்குமாகிய குணங்களைத் தருமென்றறிக . 


க . 


பதினெண் சித்தர்கள் 


வது . 


W உ | 
பூதநாடி ஜடராக்கினிபோலக் காங்கைமீறிப்பேசில் ஏவல்களா 
லே பற்பலகிரகங்கள் வசிக்கும் , அதன்குணம் , சொப்பனத்தில் குரங் 
கு , நாய்கூட்டங்களும் , விசேடபயமும் , உண்டாக்குமென்றறியவும் . 

பயித்தியநாடி அறிய . 
பித்தநாடி சவலைப்பிள்ளையைப்போலும் , அன்னம் , மயில் , காகம் 
போலும் , ஐயநாடியானது அடைக்கலம் ,புறா, கோழிபோலும் , வாதம் , 
ஆமை , தேறை, காடையைப் போலும் நடந்திடினும் , அல்லது மூன் 
றுநாடிகளும் தொந்தித்து ஒருங்குசேர்ந்து அரவத்தைப்போலும் 
நடக்கிலும் பயித்திய நோயெனக் கண்டுகொள்க . 

மரணக்குறிகள் . 
மூஞ்சூரைப்போல் முகம் நீண்டும் , தேகமுழுமையும்வற்றி உலர் 
ந்து நரம்புகள் வெளிப்படையாயும் , கண்களிரண்டும் பஞ்சடைந்து 
மிருந்தால் அதிசீக்கிரம் மரணம் வருமென்றறியவும் . 


உ 


வது . 


பாயில்படுத்தும் , எழுந்திருந்தும் , மேல்மூச்சுவிட்டும் , இளைத் 
தும் , இருவிழிகளும் மலரவிழித்தும் , நெஞ்சில் சேத்துமம் நடந்து 
அடைப்பித்துமாகிய இத்தகையகுணங்களிருக்கில் மரணம் அடுத்த 
தென்றறியவும் . 


வது . 


திரிநாடிகளில் ஒருநாடி மார்பின்கீழ்பதறி நடந்தும் , உடம்பு 
வீங்கியும் சுவாசமேற்கொண்டுமிருக்கில் இறப்பானென்பதற்கு ஐய 
மில்லையென்றறியவும் . 

வது . 
முதுகும் , வயிறும் , காலும் , சிசனம் , அல்லது யோனியும் வீங்கி 
நினைவு,கடுமாறிநிற்கில் மரணம் நிச்சயமெனக்கொள்க, 


செவியடைந்தும் , கன்னம் , நெற்றி , மூக்கு , வியர்த்தும் , நாவு 
முள்போலாகியுமிருந்தால் நிச்சயமரணமென்றுணரவும் . 


வது . 


மூகம் பஞ்சடைந்தும் , கண்கள் இடிவிழுந்தும் நாளுக்குநாள் 
மேனிகுலைந்தும் , புத்திதடுமாறியும் , கண் , மூக்கு , வாய் , செவி , உள் 
ளங்கை கால் முதலியவை வெளுத்துக்காட்டில் மாதம் ஒன்றில் கால 
னார்பதிபோவது நிச்சயமெனக்கொள்ளவும் , 


இராஜவயித்தியபோதிதி. 


கா 


வது . 
இருகண்கள் சொருகலிட்டும் , நெஞ்சுலர்ந்தும் , கண்கள் கொவ் 
வைப்பழம்போன்றும் , யாதின்மேலும் , பிரியப்படாமையுமிருந்தால் 
அந்தகன்பதி ஏகுவானென்றறிக . 

அ - வது . 
புறங்கை , புறங்கால் , மார்புமுதலியவைவீங்கியும் , நாவரண்டும் , 
இளைப்பெய்தலும் , நெஞ்சில் பயமாயிடித்தலும் , தோலும் , எலும் 
பும் படபடத்தசைதலும் ஆகியகுணங்காணில் மாலும் பிர்மனாலும் 
மீட்டப்படாதென்றறியவும் . 


வது . 


வது . 


நாட்குநாள் பலயீனப்பட்டும் , எச்சில் உமிழும் போது தூரம் 
போய்விழாமல் உதட்டிற்பட்டு தனதிடத்தில்விழுதலும் , நடந்துபோ 
கும்போது - ய - அடிக்கொருவிசை திரும்பி சற்று உறுத்துப் பார்ப் 
பதும் , அகங்கையால் முகந்துடைத்தலும் , நாவை அடிக்கடிபாட்டைப் 
போல் நீட்டலும் ஆகியகுணங்கள் வாய்த்திருக்கில் யாதொன்றுக்கும் 
பயப்படாமல் கூடிய சீக்கிரத்தில் மரணமாவார்களென்று சொல்ல 
லாம் . 

ய 
இராக்காலங்களில் நட்சத்திரங்கள் தெரியாமல் பகற்காலங்களில் 
புலப்படினும் , பூரணச்சந்திரன் புகைபோல் மழுங்கிதோன்றினும் , 
வானவெல்லை கரியென்னு மியானையைப் போன்று காணினும் , எண் 
ணை , நெய் , தயிர் , பால் இவைகளில் தன் முகம் தோன்றாவிடினும் மர 
ணகாலம் சமீபித்ததென்றறிக . 

இன்னும் மாணக்குறிகளும் , மரணமாடிக்குறிகளும் , தொடுமர 
க்குறிகளும் , திரிநாடிகளின் பேதாபேதங்களால்வந்தெய்தும் சாத் 
தியாசாத்தியங்களையும்-உ - ம் -பாகத்தில் அச்சிடுவோமாக . 

தேகவிலக்கணம். 

வாததேகக்குறி . 
கருஞ்செம்மை தேகமும் , மடவார்மேல் அற்பவாசையும் , அற்ப 
வுண்டியும் , அதிபோகமுறாமையும் , எரிப்புள்ளவைகளை உண்ணுத 
லும் , அற்பதாதுவு முடையான் வாததேகியென்றறிக . 

பித்ததேகக்குறி . 
சிவப்பும் மிருதுவுமுள்ளதேகமும் , சித்தினிமடவார்மே லதிகபி 
ரியமும் , இடைவிடாப்போகமும் , நாணயவஸ்திரமுடுத்தலும் , அற் 


பதினெண்சித்தர்கள் 


4 


போஜனமும் , புளித்தபதார்த்தமும் , காரமுள்ளதையுண்ணலும் , 
ஆசாரம்பொருந்தலும் , பெரியோரைக்காணலும் , ஞான முதலியதுமு 
ணர்தலும் , கோபித்தவரைத்தணித்தலும், சொற்கவி வீரமும் , தெளி 
வாய்ப்பேசலுமுடையவன் பித்ததேகியென்றறிக . 

பித்தவாத தேகக்குறி . 
பொதுநிறமுள்ள தேகமும் , நற்குணமும் , கிருபை கூர்தலும் சரி 
யை கிரியா யோகஞானமுணர்தலும் , பரிமள மணிதலும் , கூரியபுத்தி 
யும் , குயில் போன்ற வினிய சொல்லும் , எரிப்பூ , புளிப்பு , இவைகளை 
ப்பிரியமாயுண்ணலுமுடையான் பித்தவாததேகியென்றறிக . 

பித்த சேத்துமதேகக்குறி . 
செண்பகம்லர்போன்றமேனியும் , புளிப்பினிப்புண்ணலும் , மெல் 
லியராசையும் , நயமுள்ள வாக்கும் , இசையுள்ள குரளும் , நல்லறிவும் , 
மூத்தோரை அடுத்தலும் , அதியோகனயும் , இறப்பவர்க்கில்லையென் 
னாதளிப்பனவுமுடையவன் பித்தசேத்துமதேகியென்றறிக . 

சேத்துமதேகக்குறி . 
காவி போன்றமேனியும் , இனிப்புண்ணலும் , சரீரம் வியர்த்தலும் , 
தேனாற்பிரியரும் , இடிபோற்குறளும் , பொய்மெய்யாக்கலும் , வணக் 
கமும் உடையவன் சேத்துமதேகியென்றறிக . 

சேத்துமபித்ததேகக்குறி . 
கோரோஜனநிறமேனியும் , புளிப்பினிப்பு அதிகமாய் வேண்ட 
லும் , சிவந்தரோமமும் , காம்பீரசொற்களும் , பொய்சொல்லாத சத் 
தியமொழியும் , வீரமும் , மனத்திடமும் உடையான் சேத்தும் பித்த 
தேகியென்றறிக . 

சேத்துமவாததேகக்குறி. 
கறுமைதேகமும் , அதிகஉண்டியும் , புளிப்பு , எரிப்புண்ணலும் 
தூலதேகமும் , புவிபுகழ்தலும் , மறையோரைப்போற்றலும் , வீரமும் . 
வேகமுணர்தலும் , சத்தியநெறியும் , பெரியோரைப்போற்றலுமுடை 
யான் சேத்துமவாததேகியென்றறிக . 

வேறுவிதக் குறிகள் . 

மலக்குறி . 
வாதரோகிகளுக்கு மலங்சறுப்பாம் , பித்தரோகிகளுக்கு மஞ்சள் 
நிறமாம் , சிலேற்பனரோகிகளுக்கு வெண்மைநிறமாம் . 


ராஜவயித்தியபோதி நி . 


கடு 


நீர்க்குறி , 
வாதரோகிகளுக்கு சிறுநீர்விடும்போது அத்துவா ரவழியில்கடுத் 
தும் , நொந்தும் , சிறுத்தும் பொருமிவீழ்ந்தும் , பித்தரோகிகளுக்கு 
நீர்சிவர்தும் , யெரிந்தும் , சுருக்கும் ,கடுத்தும்வீழும், க்லேற்பனரோகி 
களுக்கு நீர்வெளுத்தும் , உரைந்தும் , பெருகியும் வீழும் , தொந்த 
ரோகிகளுக்குப் பற்பலவிதமாயிருக்குமென்றறியவும் . 

கண்கள் குறி . 
வாதரோகிகளுக்கு விழிகள் கறுத்தும் , இமை தாழ்ந்துமிருக் 
கும் , - பித்தரோகிகளுக்கு விழிகள் மஞ்சளாயும் , செந்நிறங்கலந்த 
தாயுமிருக்கும் , ஐயதேகிகளுக்கு விழிகள்வெளுத்திருக்கும் , தொந்த 
தேகிகளுக்கு பற்பலநிறமுளதா யிருக்குமென்றறியவும் . 

நாக்குறி . 
வாதரோகிகளுக்கு நாவு உயரமதாய்த் தடித்திருக்கும் , பித்த 
ரோகிகளுக்கு கசந்து மஞ்சளாயிருக்கும் , ஐயரோகிகளுக்கு வெளுத் 
து வழவழத்து நெய்தலாயிருக்கும் . 

தந்தக்குறி . 
வாதரே கிக்கு தந்தங்கள் பழுப்பாயிருக்கும் , பித்தரோகிக்கு 
மஞ்சளாயிருக்கும் , சிலேற்பனரோகிக்கு வெளுத்திருக்கும் , தொந்த 
ரோகிக்கு பற்பலவிதமாயிருக்குமென்றறியவும் . 

நோய்கள் வரும்விதம் . 
இளந்தைப்பருவத்தில் தையலார்வலையிற்சிக்கி மாடோறும்லீலா 
விநோதம்புரிதலாலும் , அதிகாடைாடத்தலாலும் , அகாலபோஜனத் 
தினாலும் , பதார்த்தபேதங்களினாலும் , ஆகாரமில்லாக்காலங்களில் 
சையோகித்தலாலும் , வயிறு நிறையப்புசித்து சிற்றின்பம் மூட்டுத 
லாலும் , லாகிரிவஸ்துவைப்புசித்தலாலும் , ஒருவர் மலஜலம் விட்ட 
தின்மேல் தான் விடுதலாலும் , உண்டவுடன் நித்திரைசெய்தலாலும் , 
வெகு தூரம் போய்வந்தவுடன் காலில் ஜலம் விடுதலாலும் , மிகக்கஷ்ட 
வேலை செய்துவந்தவுடன் குளிர்ந்தஜலத்தில் குளித்தலாலும் , மாதர்கள் 
ரஜஸ்வலையான எட்டு நாளைக்குமுன் புணர்தலாலும் , பொருளின்மை 
பால் மிகவருந்தி துக்கித்தலாலும் , மூலத்திலிருந்து விசேட தீப்பொ 
றிஎழும்பி சிரசளவின்முட்டி அங்குஜொலித்திருக்கும் விந்துவை இக 
ழச்செய்து அத்தீயானது உடலெங்கும் வியாபித்து வாய்வுசேர்ந்து 
வெள்ளை , சூலை , குட்டம் , கிரந்தி , புத்து , பவுத்திரம் , பிளவை , அரை 
யாப்பு , கண்டமாலை , ஒட்டியப்புண்ணு , கரப்பன்சிரங்கு , குன்மம் , 


கர் 


பதினெண்சித்தர்கள் 


į 


மலநீர்க்கட்டு , காசம் , டேதி , கிராணி , அதிசாரம் , பாண்டு , காமாலை , 
பீனிசம் , தந்திமேகமாகிய இன்னும் பற்பலவியாதிகளை உண்டாக்கு 
மென்றறிக . 

சசு ச அ -வியாதிகளின் தொகுப்பு . 
வாதம்- அசு - பித்தம் -சஅ-சேத்துமம்- கூ கூ -தநுர்வாய்வு - கூள - சயம் எ 
பெருவயிறு அ - சூலை - உா பாண்டு - ய - நேத்திரநோய் . கசு -சிலந்தி - சு அ 
சன்னி - எசா-வழலை - கூரு - சுரம் - காசா - மகோதரம்- எ வீக்கம் - ரு உதிர 
நோய் -மசு - பிளவை - ய -படுவன் - யக -பீலி.அ -உருவசியம் - டு - பொறிகறப் 
பான் - கூய- கெண்டை - ய - குட்டம் -யஅ- கதிர்வீச்சு- கூ -மதிவட்டை - டு 
இசிவு கா - மூர்ச்சை - எ - வேலி நோய் - சுசு - மூலம் - கூ - சுழலை - ய.பீ நிசம் - 
கடிவிஷம் எசு-கிராணி -உரு-பல்நோய் - எடு- மாலைக்கண் - உய அதிசா 
ரம் உடு- கட்டி - யஉ-கிறுமி - சு முட்டுநோய் - ஙய - முதிர்நோய் -உய -சத் 
தி - ரு - கல்லடைப்பு - அய - வாய்வு- கூய - திமிர்நோய் - ய- மேகம் -உ க - நீராம் 
பல்-ரு-காது நோய்-ய - விக்கல் - ய - அரோசியங்கள் - ரு - மூக்கறுப்பன் - ய , 
கடிவிஷம் - குள - குத்துவெட்டு - எா - கிரந்தி - ச அ - பொறிவிஷம் - அா 
துடிநோய் -ா - பிள்ளைநோயா - குமுளி- எ -விப்புருதி யஅ -விஷபாகம் 
யசு பிறநீர்க்கோவை - உள - நடுக்கல் - சு -ஆக -சசசஅ - வியாதிகளெனப் 
பெயர்பெற்றது இந்நூலில் சிலவியாதிரோகங்கள் கூறுவோம் மற்றது 
உ - ம் - பாகம் - நம் பாகமாக வழியே சொல்லிக்கொண்டுவருவோமாக . 

சுரரோகங்களின் தொகைகள் . 
வாதசுரம் , பித்தசுரம் , ஐயசுரம் , வாதபித்தசுரம் , வாதசிலேட் 
மேசுரம் , சிலேத்துமபித்தசுரம் , சந்நிபாதசுரம் , அபிகாதசுரம் , தாபச் 
சுரம் , அபிசாரசுரம் , அபிஷங்கசுரம் , பூதாவேசசுரம் , அவுஷகாந்த 
சுரம் , விஷசுரம் , கோபச்சுரம் , பயச்சுரம் , நளிர்ச்சுரம் , துக்கசுரம் , 
காமச்சுரம் , சந்தசுரம் , சத்தசுரம் , அந்தியத்துகசுரம் , துவியாகிதசுரம் , 
திரியாகிதசுரம் , சாதுர்த்திகசுரம் , சாரீரசுரம் , மாதஸிகசுரம் , சௌமிய - 
சுரம் , தீட்சண்யசுரம் , உட்சுரம் , புறச்சுரம் , பிராகிருதசுரம் , வைகி 
ருதசுரம் , சாத்தியசுரம் , அசாத்தியசுரம் , சாமச்சுரம் , நிராமச்சுரம் , 
வாதசரீரசுரம் , வாதமானஸிகசுரம் , வாதசௌமியசுரம் , வாத தீட்சண் 
ணியசுரம் , வாதவுட்சுரம் , வாகபுரச்சுரம் , வாதபிராகிருதசுரம் , வாத 
வைகிருதசுரம் ; வாதசாத்தியசுரம் , வாத அசாத்தியசுரம் , வாதசாமச் 
சுரம் , வாதநிராமச்சுரம் , குளிர்ச்சுரம் பிராங்கிதசுரம் , காளகண்டசுர 
ம் , நாரிசுரம் , அநாகிதசுரம் , கண்டசுரம் , முறைச்சுரம் , நாகசுரம் , 
காந்தசுரம் , மந்தசுரம் , சோபசுரம் , பராக்கிரசுரம் , மைகிருதசுரம் , 
பாதசுரம் வைசூரிசுரமுதலிய சுரங்கள் அறுபத்திநாலெனக் கூறலாயி 
னர் . 


1 


இராஜவயித்தியபோகிநி. 


சுரங்கள் உற்பத்தி . 


டை , 


மேற்கூறிய சுரங்கள்யாவும் ஆறுசுவைப்பேதங்களினாலும் , நடக் 
கை பேதங்களினாலும் , வாதபித்தசிலேத்துமமென்னும் மூன்று தோஷ 
ங்களினாலும் , நரம்புகளின் தமர்களையும் ,உரோமத்தமர்களையும் அலை 
ப்பித்து சடராக்கினிமேலிட்டெழுப்பி சடமுழுதும் வியாபித்து , கை 
கால்கள் முதலிய அவயவாதிகளை நோப்படுத்தி சுரரோகங்கள் வருமென் 
அறியவும் . 

வாதசுரம் வருதல் . 
வாதநாடி சர்ப்பத்தைப் போல மெல்லச் சீறித் தனித்து நின்றால் 
கால்கைகள் பெருத்து நோக்காடும் , குடலைப்பிறட்டியும் , மலஜலங்களைக் 
கட்டியும் , உடம்பெங்கும் குடைந்தும் , குதத்தையிறுக்கியும் , வியர் 
வைதந்தும் , முகமும் உதடுங் கறுத்தும் , சரீரமெல்லாம் தடித்தும் , 
மெய்கடுக்கியும் , நாவரண்டும் , திமிரெடுத்தும் , உஷ்ணம்பாரித்தும் , 
மயிர்க்குச்சிலிட்டுமாகிய இத்தகைய குணங்களோடுவருமாம் வாதசுர 
மென்றறிக . 

நிவாரணக்கியாழம் . 
விஷ்ணுகாந்தி , கண்டங்கத்திரி , சிறுதேக்கு , பற்பாடம் , பேரா 
முட்டி , நன்னாரி , சித்திரமூலம் , நற்சங்கன்வேர் , வெள்ளறுகு , சத 
குப்பி , சிறுகாஞ்சோரி , சிற்றரத்தை , கழற்சிப்பருப்பு , இவைகள்வகைக் 
குப்பலம் - க , இடித்து தூள் செய்து ஆறுபடி ஜலம் விட்டு த , படியாகக் 
காய்ச்சி வேளை ஒன்றுக்கு வ , படி வீதம் - ஈ - வேளை சுடவைத்து சாப் 
பிடவும் , வாதசுரம் நீங்கும் , இச்சாபத்தியம் , அப்படி நீங்காவிடில் அடி 
யிற்சொல்லியது போல் சாப்பிடவும் . 

உ - வது மருந்து . 
ஜாதிலிங்கம் , பலம் ஒன்றை முலைப்பாலில் மூன்றுநாளூரவைத் 
து எடுத்துக்கொண்டு , வீரம் , படிகாரம் , வெடியுப்பு , அண்டோடு , 
இவைகளை வகைக்குப்பலம் , காலாகச் சேர்த்து கோழிமுட்டையின் 
வெண்கருவிட்டாட்டி - ய- பங்குசெய்து , ஒருபங்கை மேற்படி லிங்கத் 
திற்கங்கிபூட்டி- ங -சீலை செய்து , மணல்மறைவில் புடம் போடவும் ,இப் 
படி பத்து முறைப்புடம் போட்டுப் பின் இஞ்சிச்சார் , தேன் , முலைப் 
பால் , இவை மூன்றும் , ஒன்றுபடுத்தி ஷை லிங்கத்தில் - ய - உறை 
உறைத்து மூன்று நாள் ஆறுவேளை சாப்பிடவும் , இச்சாபத்தியம் ,இய 
னுஞ்சொல்லுவோமாக . 


பதினெண்சித்தர்கள் 


| - 


. 


கூ - வது மருந்து . 
சுக்கு , சிற்றரத்தை , ஓமம் , வாய்விளங்கம் , அதிமதுரம் , கோஷ் 
டம் , ஜாபத்திரி , லவங்கம் , லவங்கப்பட்டை , பேய்ப்புடல் , சீந்தில் , 
நன்னாரி , சிறுகாஞ்சோரி , சிறுதேக்கு , கோரைக்கிழங்கு , தேவதாரம் , 
குங்குமப்பூ , கோரோஜனை , பச்சைகற்பூரம் வகைக்கு விறாகனெ 
டை -2 , இவைகளைச் சூரணித்து மலைத்தேன்விட்டாட்டி குன்றி மணி 
போல மாத்திரைசெய்து பனவெல்லத்தில் ஒருமாத்திரைவைத்து ஏழு 
நாள் பதினான்கு வேளை சாப்பிடில் நீங்காதவாதசுரம் வீடுவிட்டுக் காடு 
போகுமென்றறிக . பத்தியம் கடுகு , நல்லெண்ணை , புளிப்பு , தயிர் , 
பால் , இறைச்சி , சீதளப்பண்டம் , பொடி - சுருட்டு - லாகிரியுந் தள்ளி 
மூன்றுநாள் மறுபத்தியம் கார்க்கவும் , பதினோரானாள் நீரைவார்க்கவும் , 
அன்றி மூன்றுதிங்கள் சையோகமுதலியதும் தள்ளவும் . 

பித்தசுரம் வருதல் . 
பித்தநாடி சிட்டுபோல் குதித்து வாதத்திற்கும் , ஐயத்திற்கும் 
மாத்திரை அதிகப்பட்டு அரசு செய்யில் அதிகநித்திரையும் , மலஜலம் 
மஞ்சள் சிவப்புநிறமாயும் , வயிர்கழிதல் , வாந்தி , விக்கல் , வாய்பிதற் 
றல் , வாய் வேம்பைப்போன்றிருத்தல் , மூர்ச்சித்தல் . நாவரண்டல் , 
அசதி , எழுந்து ஓடல் , பித்தனைப்போலிருத்தல் , சந்தோஷித்தல் , விய 
சனப்படல் , முகம் , உள்ளங்கை , உள்ளங்கால் முதலியதும் வியர்வை 
விடுதல் , சுரம்வருதலாகிய இத்தகைய குணங்களோடு பித்தசுரம் எரு 
மென்றறிக .. 

நிவாரணக்கியாழம் . 
தேத்தான் கொட்டை எட்டிவிரை , கண்டங்கத்திரி , பிரம்பின் 
மூலம் , சிறுபயறு , சுக்கு , கிராம்பு , வாய்விளங்கம் , நீலிவேர் , நெற் 
பொறி , ஏலம் , நீர்முள்ளி , நெல்லி , வில்வவேர் , பீர்க்கு , கோஷ்டம் , 
கொடிவேலி, பேய்ப்புடல் , சித்தாமுட்டி , வில்வவோடு வகைக்குப் 
பலம் - க , இவைகளை இடித்து தூள்செய்து படிஜலம்விட்டுக்காயச்சி 
எட்டிலொருபங்காக்கி மூன்று வேளை சாப்பிடத் தீரும் . இச்சாபத்தியம் 
இன்னுஞ்சொல்லுவோமாக . 

உ - வது கியாழம் . 
சுக்கு , ஆ னைத்திப்பிலி , நெல்லி , நீர்முள்ளி , வில்வவேர் , பாதிரி 
வேர் , விலாமிச்சு , சிறுசாஞ்சோரி , அதிமதுரம் , கோஷ்டம் , செவ்வல் 
லி , நன்னாரி , நிலவாகை , சீரகம் , கொத்துமல்லி , தும்பைவேர் , பேரீச் 
சங்காய் , வகைக்குப்பலம் - க , இவைகளை இடித்துத் தூளாக்கி -கூ , படி 


. 


இராஜவயித்தியபோதிநி . 


காக 


ரைகால் அ 


ஜலம்விட்டு எட்டிலொன்றாகக் காச்சி இரக்கி மூன்றுவேளை சொ 
டுக்கவும் பித்தசுரம் விட்டோடிப்போம் , இச்சா பத்தியம் இன்னுஞ் 
சொல்லுவோமாக . 

கூ - வது கியாழம் . 
வில்வவேர் , அதிமதுரம் , இலுப்பைவேர் , சுக்கு , பரங்கிச்செக் 
கை , கோரைக்கிழ்ங்கு , பேய்ப்புடல் , கருஞ்சீரகம் , நாய்த்துளசி , கர 
சலாங்கண்ணி , தூதுவளை , நொச்சில் , ஆடாதோடை , வகைக்குப் 
பலம் க , இவை இடித்துப் பொடித்து படிஜலம் விட்டு நாலிலொன்றா 
கக்காச்சி அறுவேளைத்தாக்க பித்தசுரம்விட்டோடிப்போகும் , இச்சா 
பத்தியம் . 

ஐயசுரம் வருதல் . 
சிலேற்பன நாடி யானது , வாதத்திற்கும் பித்தத்திற்கும் மாத்தி 

அதிகப்பட்டு பூனையைப்போலப்பதுங்கியும் , பாச்சல்கொண் 
டும் நடந்தால் நாக்கு , முகம் , மெய்வெளுத்தல் , மார்நோதல் , இரு 
மல் , இளைப்பு , ஈளை , வாய்துவர்த்தல் , நாவுருசியில்லாமை , மூச்சுவிடு 
முன் விக்கல்வருதல் , நாவரட்சிகாணல் , மேன்மூச்சுவிடுதல் , தினவெடு 
த்தல் , தியங்கலாகிய இத்தகையகுணங்களோடு ஐயசுரம் வருமென் 
றறிக . 

நிவர்த்திகியாழம் . 
சுக்கு , மிளகு , திப்பிலி , அதிவிடயம் , பற்பாடகம் , சிறுகாஞ் 
சோரி , தொட்டிவேர் , கோரைக்கிழங்கு , நன்னாரி , வெட்பாலை , லவங் 
கம் , வில்வவோடு , பொன்முசுட்டை , அதிமதுரம் , பேரீச்சன் , வேம்பு , 
பெருங்குரும்பை , நெய்தற்கிழங்கு , து துவளை , ஆடாதோடை , கண் 
டங்கத்திரி இவைகளை நசிக்கி இருநாழி நீரிற்போட்டு உழக்சாக்கி 
அந்த உழக்குகியாழத்தை மூன்று பங்காக்கி மூன்று வேளையும் தேன் 
விட்டுக்கொடுக்கவும் , இன்னுஞ்சொல்லுவோமாக . 

2. - வது மருந்து . 
ஜாதிலிங்கத்தை- ங -நாள் முலைப்பாலில்ஊரப்போட்டு பின் எடுத் 
து இஞ்சிச்சார் , தேன் , குப்பைமேனிச்சார் , நிம்பழச்சார் இவைநான் 
கையும் ஒன்றுபடுத்தி , லிங்கத்திற்கு-ச ஜாமம் சுருக்குதாக்கினலிங் 
கம் க , ஆவின்பாலில் ஒருஜாமம் வேகவைத்தெடுத்தநாபி - க , சாணிப் 
பாலில் ஊரவைத்துப்பின் உப்பு , புளி , மிளகாய் மூன்றையுங் கறைந் 
து.க - மணிநேரம் வேகவைத்தெடுத்த வாளம் - க , வெண்காரம் - க , திட் 
பிலி - க , மிளகு - க , இவைகளை ச ஜாமம் நிம்பழச்சாற்றாலாட்டி குன்று 


20 


பதினெண் சித்தர்கள் 


மணியளவு மாத்திரைசெய்து மாத்திரை ஒன்றை இஞ்சிச்சாற்றில்கொ 
டுக்கவும் , மூன்றுநாள் ஆறுவேளை கொடுக்கத்தீரும் . பத்தியம் - புளி , 
கடுகு , நல்லெண்ணைமுதலிய துமாகா. 

கூ - வது மருந்து . 
1 

மேற் சொல்லியதைப்போல் சுத்திசெய்தலிங்கம் - க , வெள்ளெருக் 
கம்பாலில் ச - ஜாமம் சுருக்குதாக்கின சங்குபாஷாணம் க , வெண்மிள 
குக, இவைகளை எலுமிச்சம்பழச்சாற்றாலாட்டி சிறுபயறுவீதம்குளி 
கைசெய்து குளிர்ந்தஜலத்தில் ஆறுமாத்திரை , ஆறுவேளை தாக்கவும் . 
த்தியம் உப்பு, புளி, ஆகாது - ரு - நாள் காலை மாலை மிளகுகியாழமீய்க் 
து - க - ம் நாள் ஓமத்தால் ஸ்நானஞ்செய்து சுட்டபுளிகூட்டவும் , ஐய , 
சுரம் நீங்குமென்றறியவும் . 

வாதபித்தசுரம் வருதல் . 
வாதமும் பித்தமும் தொந்தித்து ஐயத்தில் வீசம்மாத்திரை வாங் 
கிக் கொண்டு ஓநாய் போல் நடக்கில் கீல்கள் நோதல் ,இடுப்புளைவு , வாயூ 
ரல் , வாந்தி , விக்கல் , கொட்டாவி , விகாரபுத்தி , பிரமை, தாகம் உரோ 
மஞ்சிலிர்த்தல் , தேசங்குன்றல் , ஏப்பம் , வாய்கைத்தல் , அதிகநித்தி 
ரை , நெஞ்சுலரல் ; வாயூரல் , மலம் வெளுத்தல் ஆகிய குணங்களோடு 
வாதபித்தசுரம் வருமென்றறிக . 

நிவாரணமருந்து . 
ஒருபலம்கெவுரியை மூன்று நாள் முலைப்பாலில் ஊரப்போட்டுப் 
பின் மேற்படிபாலால் - ச - ஜாமம் சுருக்குதாக்கிடவும் , ஒருபலம்தாளசத் 
தைக் கற்சுண்ணாம்புக் குள் வைத்து கழுதையின்சிறுநீரால் - எ விசை 
தாளிக்கவும் , இவ்விதமாகச் சுத்திசெய்த கெவுரியையும் தாளகத்தை 
யும் ஒன்றுபடுத்தி எலுமிச்சம்பழச்சாற்றால் - உ - ஜாமம் ஆட்டியும் , 
முலைப்பாலில் ச - ஜாமம் ஆட்டியும் , உளுந்து போலக் குளிசைகட்டி 
மாத்திரை ஒன்றுவீதம் முலைப்பாலில் - ந.- நாள் கொடுக்க பித்தமெல் 
லாம் மேல்நோக்கும் , அதிகவாந்தியா னாலும் , பத்தியம் தவறினாலும் , 
மிளகுகியாழம் கொடுக்கவும் . பத்தியம் - புளிதள்ளவும் , துவரை , கத்தி 
ரிப்பிஞ்சு , அவரைப்பிஞ்சு முதலியதுமாகும் , இன்னுஞ் சொல்லு 


வோமாக . 


உ . - வது மருந்து . 
அபினி-விறாகனெடை -சு , சுக்கு எ , திப்பிலி - அ , சீரகம் - க , மிள 
கு- , இவைகளையெல்லாம் ஒன்றாய்ச்சேர்த்து விஷ்ணுகாந்தி கியா 
ழ த்தால் - ச - ஜாமம் ஆட்டி குன்றிமணியளவு குளிகை செய்து ஒருகு 


| 


இராஜவயித்தியபோதிதி . 


உக 


ளிகையை விஷ்ணுகாந்தி , சீரகம் , வெற்றிலைக்காம்பு ஒன்றுசேர்த்து 
கியாழமிட்டு - சு -வேளை கொடுக்கவும் , பத்தியம் புளிதள்ளவும் . 

க . - வது மருந்து . 
சுக்கு , மிளகு , சீரகம் , ஏலரிசி , திப்பிலி , ஓமம் , லவங்கம் ,வெண் 
காரம் இவைகள் வகைக்குச் சூரணம் விறாகனெடை -2 , லிங்கம் உ , 
பாஷாணம் -வ , ஒச்சுச்சேர்த்து நிம்பழச்சாற்றாலாட்டி உளுந்துபோ 
லக் குளிகை செய்து தேனில் ஆறுவேளை தாக்கவும் , பத்தியம் புளியா 
காது , வாதபித்தசுரம் விட்டோடிப்போகும் , அன்றி மேற்கூறிய சூர 
ணங்களை ஆவின்பாலில் பிட்டுவைத்துக்கொள்ளவும் , பாஷாணத்தை 
மிளகுகியாழத்தில் சுருக்குதாக்கவும் , லிங்கத்தை முலைப்பாலில் ஒரு 
ஜாமம் சுருக்கிடவும் . 

வாதசிலேத்து மசுரம் வருதல் . 
வாதத்தில் ஐயம்சார்ந்து ஊடுருவத்தாக்கி நேசித்து கௌதாரி 
யைப்போன்று நடக்கில் குளிர் நடுக்கல் , நாசியில்ஜலம்வழிதல் , நெற்றி 
வியர்த்தல் , இறைப்பு , மலச்சிக்கல் , கீல்கள்சோதல் , இருமல் , உடம்பு 
நெளிதல் , நாவெளுத்தல் , அரோசிகம் , கண்களிருணடைசல் , சோக 
மூர்ச்சை ஆகியகுணங்களோடு வாதசிலேத்துமசுரம் வருமென்றறிக . 

பரிகாரமருந்து . 
ஒருபலம் லிங்கத்தை எலுமிச்சம்பழச்சாற்றில் -ச . ஜாமம் சுருக் 
குகொடுத்து நாட்சென்ற இரும்புச்சிட்டத்தைக் கொடிவேலி கியா 
ழத்திலாட்டி லிங்கத்துக்கங்கிபூட்டி மணல்மறைவில் மூன்றுபுடம் 
போட்டெடுத்துப்பின் கற்பூரம் -பலம் - க -பளிங்குசாப் பிராணி பலம் - க 
ஒன்றாய்க் கூட்டி தீப்பறக்கயெ ழுகுபதமாக ஆட்டி பத்துபங்காக்கி ஒரு 
பங்கை சீலையிலூட்டி மேற்படி லிங்கத்தை வைத்துருட்டி விளக்கில் 
கொளுத்திப்போட்டு ஆறினபின் சிட்டத்தைச் சுரண்டி இப்படி பத் 
துவிசை செய்து லிங்கத்தைப் பதனம்பண்ணி தேனில் - ய உறைவுறை 
த்து திரிகடுகு சூரணமுங்குழப்பி ஆறுவேளை தாக்க வாதசிலேத்து 
மச்ரம் நீங்குமென்றறியவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
லிங்கம்- க , பூரம் - க , வீரம் வ , பாஷாணம்- உ , கெவுரி வ , வெண்மிள 
கு - ஈ ; இவைகளை ஒன்றுபடுத்தி , நிம்பழச்சாற்றால் - ச - ஜாமம் ஆட்டி , 
சிறுபயறுவீதம் குளிகைசெய்து தேனில் - கூ - வேளைதாக்கவும் ; கடுமை 
யாகியபத்தியம் , மேற்கூறிய லிங்கத்தையும் , பூரத்தையும் , முலைப்டா 


-- 


பதினெண்சித்தர்கள் 


லில் கூ -நாள் ஊறப்போடவும் , நெல்லிகெந்தகத்தை ஓட்டில் வைத்து 
அடியில் தீப்போட்டுருகும்போது வீரம் , பாஷாணம் , கெவுரியை 
தனித்தனியே பிரட்டி எடுத்துக்கொள்ளவும் . 

கூ - வது மருந்து . 
ஒருபலம் பூரத்தை , பாவையர்பாலில் - ய - நாள் ஊரப்போட்டுப் 
பின் வெள்ளைப்பூண்டு சாற்றில் - கூ - ஜாமம் சுருக்குதாக்கி ஆறினவுடன் 
மேற்சுரண்டி விட்டு ஓட்டில் வெடியுப்பு -பலம் - ரு- வைத்து மேற்படி 
பூரத்தைவைத்து மேலும் டூ - பலம் வெடியும்பு கொட்டி கோழிமுட் 
டை --உடைத்துவார்த்து ஓட்டடியில் தீயிட்டு கமலாக்கினியாக எறி 
க்க உப்பு பொங்கி தீப்பிடித்துக்கருகியிருக்கும் , அதனுள் புகையாமல் 
பூரம்நிற்கும் , ஆறினபின் கருகியஉப்பை நீக்கிநீக்கி ய- விசை முன் 
போல செய்யில் பெருமைவாய்ந்த பூரமானது தந்தம்போல் உருகிநிற் 
கும் , இஞ்சிச்சார் அல்லது தேனில் தாக்க வாதசிலேத்துமசுரம் நீங் 
குமென்றறிக. 

சிலேத்துமபித்தசுரம் . 
வாதம் த - பித்தம்- 2 ஐயம் -2 ஆகநின்று பித்தமும் ஐயமும்ஒரு 
ங்குசேர்ந்துகுயிலைப்போலநடக்கில் சரீரம் தம்பித்தல் , ஆயாசங்கொள் 
ளல் , சோர்ந்து வீழல் , கிறுகிறுப்பு , சுழலை மூர்ச்சை , சோம்பல் , வாய் 
கசத்தல் , இருமல் , நாவரட்சியாகிய குணங்களோடு சிலேத்து மபித்த 
சுரம் வருமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
கெவுரி , தாளகம் , கெந்தி , துருசு , பால்துத்தம் , நாபி , வகைக்கு 
விராகனெடை - க , இவையளை மிதிபாவையிலைச் சாற்றாலாட்டி , சிறு 
பயறளவு குளிகைசெய்து இஞ்சிச்சாற்றில் மாத்திரை ஒன்றுவீதம் 
மூன்று வேளை தாக்கவும் , பத்தியம் - கடுமையாகியபத்தியம் , மேற்கூறிய 
தாளகத்தை கற்சுண்ணாம்புக்குள் வைத்து பனங்கள்ளில் மூன்றுவிசை 
தாளிக்கவும் , கெந்தகத்தை ஆவின் பாலில் ஒருநாள் ஊறவைக்கவும் , 
துருசு , துத்தம் , நாபி இவைகளை ஆவின்பாலில் வேகவைத்தெடுத் 
துக்கொள்ள யாவும் சுத்தியாகும் . 

உ - வது மருந்து . 
வெள்ளாட்டுப்பிச்சு , நாபிவகைக்கு விராகனெடை- சு , ஜாதிலிங் 
சம் , சுக்கு , மிளகு , சீரகம் , ஏலரிசி, திப்பிலி, கடுக்காய் , நெல்லிக்காய் , 
தான்றிக்காய் , கடுகுரோகணி வகைக்கு விறாகனெடை க , இவைகளை 
எலுமிச்சம்பழச்சாற்றா லாட்டி - 2 - ஜாமமானபிறகு பயறு பிரமாணம் 


இராஜவயித்தியபோதி நி . 


குளிகைசெய்து கொடிவேலிகியாழத்தில் மாத்திரை ஒன்றுவீதம் ஆறு 
வேளைதாக்கவும் , கடுமையாகியபத்தியம் - மேற்கூறிய நாபி , லிங்கத் 
தையும் முன்கூறியவண்ணம் சுத்திசெய்யவும் , சூரணங்களையெல் 
லாம் ஆவின்பாலில் பிட்டுவைத்துக்கொள்ளவும். 

. - வது மருந்து . 
வெள்ளைப்பாஷாணம் விராகனெடை - சு , ஜாதிலிங்கம் - ச இவை 
களை ஊமத்தை வேர்கியாழமிட்டு ஒருஜாமம்மைபோலாட்டி பயறுபிர 
மாணம் மாத்திரைசெய்து - கூ - வேளை மிளகுநீரில்தாக்கவும் , கடுகொன் 
ணையாகாது வெள்ளைப்பாஷாணத்தைக் கற்சுண்ணாம்பில்வைத்து மிள் 
குகியாழத்தில் மூன்றுவிசைதாளிக்கவும் , ஜாதிலிங்கத்தை முலைப்பா 
லிலும் , எலுமிச்சம்பழச்சாற்றிலும் - ய - நாள் ஊறவைக்கவும் சுத்தி 
யாம் சிலேத்தும் பித்தசுரம் விட்டோடிப்போமென்றறிக . 

தொந்தசுரம் வருதல் 
சிலவேளை வாதம் - க , பித்தம் காலே அறைக்கால் , ஐயம் - காலே 
அறைக்கால் மாத்திரையாகவும் , பித்தமும் ஐயமும் ஒருங்குகூடுதலு 
ம் . சிலவேளை வாதம் முக்காலே அறைக்கால் , பித்தம் -காலேஅறைக் 
கால் , ஐயம் - அறைமாத்திரையாகவும் , வாதமும் ஐயமும் ஒருங்குசேர் 
தலும் , சிலவேளை தனித்தனிப்பாய்தலும் , சிலவேளை வாதம் ஆமை 
போலும் , பித்தம் கோழிபோலும் , ஐயம் அட்டை தவளை போலும் 
பற்பலவிதமாய் நடக்கில் பித்தனைப்போல்பேசல் . தெளிந்து பேசல் , 
மயக்கம் , கைகால்களுளைவு , இடுப்புபோதல் , ஆசனக்கடுப்பு , நீர்ச்சுரு 
க்கு , கவலை யுற்றல் , மெய்நடுக்கல் , அசதி , ஏப்பம் , பசித்தல் ஆகிய 
குணங்களோடும் , சிலவேளை மாலையிலும் , சிலவேளை காலையிலும் ,சில 
வேளை மத்தியானத்திலும் , நாள்முழுமையும் தொந்தசுரம வந்தரசு 
செய்யுமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
அர் 

பரிதாரம் -இடை -ரு , துருசு - உ இவைகளை சீலையில் தோளாந்தர 
மாகக்கட்டி கற்சுண்ணாம்பில்வைத்து ஆண்குழந்தைகள் மூத்திரத் 
தால் - எ -விசைதாளித்துப்பின் கற்சுண்ணம் எடை - ச , நாபிக இவை 
களை கற்றாழைச்சோற்றாலாட்டி பயறளவு குளிகைசெய்து ஓட்டில் 
வைத்து மேலைஓடு மூடி சீலைசெய்து கோழிபுடம்போட்டாறியபின்மறு 
படியும் ஒருவிராகனெடை நாபிசேர்த்து , இஞ்சிச்சாற்றில் உ.ஜாமம் 
அறைத்து பச்சைப்பயறளவு குளிகை செய்து தேனில்தாக்கவும் , வாந் 
தியானால் மிளகுகியாழம் கொடுக்கவும் , பத்தியம் பசும்பால் , வெந்நீர் , 


உச 


பதினெண்சித்தர்கள் 


துவரை , அரைக்கீரை , முருங்கைப்பிஞ்சு, அவரைப்பிஞ்சு ஆகும், 
சுட்ட புளி வறுத்தவுப்பு ஆகும் , மேற்கூறிய அவுஷதங்களுக்கெல்லாம் 
பத்தியம் தவறினால் நோய்கள் தீராதென்றறிக . 

உ - வது மருந்து , 
தாளசம் கழஞ்சிரெண்டு , கற்சுண்ணம் கழஞ்சிநாலு , மிளகு கழ 
ஞ்சிநாலு இவைகளைக் கோழிமுட்டை வெண்கருவாலாட்டி தூதுள 
ங்காய்ப்பிரமாணம் குளிகைசெய்து திரிகடுகுகிய ழத்தில் கொடுக்கவும் 
தாளகத்தைச் சுண்ணாம்பில் வைத்து இரண்டுஜாமம் எரித்து சேர்க் 
துக்கொள்ளவும் முன்கூறியபத்தியம். 

கூ - வது மருந்து . 
தளகம் விராகனெடை - ரு , துருசு - உ , நாபிக, சற்சுண்ணம் - ச 
இவைகளைக் கற்றாழஞ்சோற்றல் - ச - ஜாமம் ஆட்டி துவரைப்பிரமா 
ணங் குளிகைகட்டி மிளகு நீரில் அல்லது இஞ்சிச்சாற்றில் தாக்கவும் , 
முன்கூறியபத்தியம். 

விஷசுரம் வருகல் . 
வாதம் பித்தத்திலும் , பித்தம் ஐயத்திலும் , ஐயம் வாதத்திலு 
மாசப் பிரண்டு பிரண்டு நன்னாகம்போற் சீறிசீறிப்பேசுமாயின் இம் 
மைதெரியாமூர்ச்சை அசைவற்றிருத்தல் , முகம் கொள்ளிபோன்றிரு 
த்தல் , எரிச்சல் கருநாகம்போல் தேகமிருத்தல்இடைவிடாமல் அகோ 
ரசுரம் ஆகியவண்ணமாய் மகாகொடுமைவாய்ந்த விஷசுரம் வருமென் 


நறிக . 


பரிகாரமருந்து . 


கெந்தகம் பணவெடை , ரசம் பணவெடை , நாபி பணவெடை , 
வெள்ளை பாஷாணம் பணவெடை , பொன்னூமத்தைவிரை பணவெ 
டை , மிளகுகழஞ்சி -- இவைகளை ஊமத்தஞ்சாற்றாலாட்டி குன்றி 
மணியளவு வுண்டை செய்து எலுமிச்சம்பழச்சாற்றில் தாக்கவும் கடும் 
பத்தியம் . 

உ - வது மருந்து . 
ரசம் , நாபி , கெந்தி , தாளகம் , லிங்கம் , வாளம் , வெண்காரம் , 
சுக்கு , மிளகு , திப்பிலி வகைக்குகழஞ்சி ஒன்றுவீதம் எடுத்து கருப் 
பஞ்சாற்றாலாட்டி சிறுபயறளவு குளிகை செய்து இஞ்ச்ரசத்தில் கொ 
டுக்கவும் , மேற்கூறியசரக்குகளை இதற்கு முன் சொல்லியிருக்கும் வாறு 
போன்று சுத்திசெய்துக்கொள்ளவும் கடும்பத்தியம். 


இராஜவயித்திய போகிநி . 


உ 


கூ - வது மருந்து . 
கெந்தகம் , ரசம் , தாளகம் , வெள்ளைப்பாஷாணம் , கடுகுரோக 
ணி , பேய்ச்சுரைவிரை , வாளம் , பொன்னூமத்தைவிரை சிவதைவேர் , 
வெள்ளைக்காவளைவேர் , சுக்கு மிளகு திப்பிலி வகைக்குக் கழஞ்சி - உ , 
மிளகுபலம் - ச - இவைகளை அல்லிப்பூச்சாற்றால் ஒருஜாமமும் வெந் 
நீரில் ஒருஜாமமும் ஆட்டி மிளகு அளவு குளிகைசெய்து வெந்நீரில் 
தாக்கிட விஷசுரம்ஓடிப்போம் . மேற்கூறியபத்தியம் , பாஷாணவகை 
களையும் , சூரணிவகைகளையும் முன் கூறியதைப்போன்று .சுத்திசெய் 
யவும் . 

சுரங்கள் - கூச -க்கும் அவுஷதங்கள் . 
ஜாதிலிங்கம் , பச்சைநாபி , இந்துப்பு , ரசம் , கெந்தி , வெண்காரம் 
சுக்கு , மிளகு , திப்பிலி, கடுக்காய் , சிவதைவேர் , எட்டிவிரை , சித்திர 
மூலம் வேர்பட்டையாகிய இவைகளெல்லாம் சதுரக்கள்ளிப் பாலாலா 
ட்டி மிளகு அளவு குளிகை செய்து அனுபானங்களறிந்துகொடுக்கவும் 

வது மருந்து . 
வெள்ளைப்பாஷாணம் விராகனெடை-கு , பச்சரிசிதவுடு - ச இவை 
களைக் கொத்துமல்லிகியாழத்தால் ஒருசாமமாட்டி பயமளவு குளிகை 
கட்டி சீரகக்கியாழத்திலிடவும் . 

கூ - வது மருந்து . 
பெரியநத்தையைக் கொண்டுவந்து டூ -விறாகனெடை தாளகத் 
தை அதன்வாயிற்செலுத்தி நாலுசீலைசெய்து குப்பைமேட்டில் மண் 
டலம் சமாதிவைத்து பிறகு கல்வத்திலிட்டு மிதிப்பாவைச்சாற்றா 
லாட்டி மிளகு அளவு குளிகைகட்டி ஷை குளிகை ஒன்று மிளகுஐந்து 
ஆறுவேளை கொடுக்க நீங்கும் . 

ஈ - வது மருந்து . 
சுக்கு , அதிமதுரம் , ஏலம் , ஜாதிக்காய் , லவங்கப்பட்டை , சந்த 
னம் , தேவதாரம் , நன்னாரி , கோரைக்கிழங்கு , கோரோஜனம் , கடுகு ; 
கடுகுரோகணி , கோஷ்டம் , இலுப்பைப்பூ , விலாமிச்சம்வேர் , முந்திரி 
கை , பேரீச்சன் ; சடாமாஞ்சில் , திப்பிலி , பச்சிலை வகைக்குக்கழஞ்சி - க 
வீதம் கல்வத்திட்டு கறுப்பஞ்சாற்றாலும் , இளநீராலும் - ச - ஜாமமாட் 
டி சுண்டக்காயளவு குளிகைசெய்து அந்தநீரில் சீனிகூட்டி , மாத்தி 
ரை ஒன்றுதாக்கவும் . 


2.க 


பதினெண் சித்தர்கள் 


ரு - வது மருந்து . 
வீரம்விராகனெடை - வ , பூரம் உ , லிங்கம் - த ,பாஷாணம் -2 , நாபி 
த , கெவுரி - 2 , தாளகம் - ல , கெந்தி -2 , மிளகுபலம் - க இவைகளை எலு 
மிச்சம்பழச்சாற்றாலாட்டி சிறுபயறளவு குளிகைசெய்து மிளகுகியா 
ழத்திலிடவும் , சுரங்கள் - சுச - ம் நீங்குமென்றறிக , அன்றியும் சுரங் 
களுக்குச்சொன்ன அவுஷதங்களில் பாஷாணவகைகள் சேர்ந்த அவுஷ 
தங்கள் புசிப்பவர்களுக்கு பத்தியங்கள் சர்வசாக்கிறதையோடு கார்க் 
கவும் , சுரரோகம் நீங்கினபிறகு ஒருமண்டலம் மிள்குகியாழம் உண் 
ணீச்செய்யவும் , அவுஷதங்களின் வேகங்களியாவும் வீறுசெட்டோடு 
மென்றறிக . 

ஒவ்வொரு அவுஷதங்களும் இந்நூலிற்கூறியவாறுபோல் சுத்தி 
செய்து சேர்க்கவும் , சுத்திசெய்யா அவுஷதங்கள் ரோகத்தை வெல்லா 
தென்றறியவும் . 

மற்றையசுரரோகங்களின் வரலாற்றையும் , நாடிகள் நடைகளை 
யும் , செய்கைக்குறிப்புகளையும் , அவுஷதபாகங்களையும் , அதற்குற்ற 
பத்தியங்களையும் , சுத்திசெய்யும் விவரங்களையும் முறைமுறையேமுத 
ற்பாகம் , உ -ம் பாகம் , கூ - ம் பாகமாக அச்சிட்டுக்கொண்டு வருங்கால் 
கொஞ்சங்கொஞ்சமாகச் சேர்க்கப்படும் . 

இனி மூலரோகநாடிநடைகளையும் , அதனாலுற்ற செய்கைகளை 
யும் , நிவர்த்திக்கு மவுஷதபாகங்களையும் , சுத்திசெய்யும்வகைகளையும் 
சிலது சொல்லுவோமாக . 

மூலரோக உற்பத்தி . 


( 


அதிசையோகத்தாலும் , அதிககாரமுள்ளவஸ்துவை யுண்ணுத 
லாலும் , அகாலபோஜனத்தினாலும் , தனங்களைப்போக்கடித்தலாலும் , 
மூத்தோரைவைதலாலும் , கற்பழித்தலாலும் , அதிதிகளைபனம்நோகச் 
செய்ததாலும் , மோசம் பண்ணியதாலும் , பசித்தோர் பார்க்க உண்ட 
தாலும் , வாக்கிலொன்றும் மனதிலொன்றுமாக வஞ்சனை கொள்ளுத 
லாலும் மூலரோகம் வந்தெய்துமென்றறிக . 

மூலரோகத் தொகைகள் . 
நீர்மூலம் , செண்டு மூலம் , முளை மூலம் , சிற்று மூலம் , வரண்மூ 
லம் , இரத்தமூலம் , சீழ்மூலம் , ஆழி மூலம் , தமரகமூலம் , வாதமூலம் , 
பித்தமூலம் , சிலேற்பன மூலம் , தொந்தமூலம் , வினைமூலம் , மேகமூ 


இராஜவயித்தியபோதிநி . 


உஎ 


லம் , பவுத்திரமூலம் , கிரந்திமூலம் , குதைமூலம் , புறமூலம் , சுருக்கு 
மூல ம் , சவ்வுமூலம் ஆகிய மூலவகைகள் இருபத்தொன்றாய் விளை 
தென்றறிக . 

மூலரோகக்குணங்கள் . 
ஆச 

சனத்தின் சுற்றிலும் கிழங்கு முளைகளைப் போன்றிருத்தலும் , 
மலம் சிக்கலும் , மலபாதைக்குப் போகுங்கால் உள்ளங்கால் தொடங்கி 
உச்சிபரியந்தம் வலித்தலும் , அடித்தொடைச்சதை நோதலும் ,உடம்பு 
நோதலும் , இளைத்தலும் , காபியின் கீழ் வாய்வுதங்கி அடிவயிறுநோக் 
காடும் , அதிகசத்தத்தோடு வாயுபேசலும் ஆகிய இத்தகைய குணங் 
களைத் தருமாம் மகாகொடிய மூலரோகமெனக்கொள்க . 

நீர்மூலம் வருதல் . 
பித்தமும் , வாதமும் ஒருங்குசேர்ந்து வால்நீண்டான்பரவையின் 
வாலைப் போலும் , வேங்கையின் வாலைப்போலு மாடி நடக்கில் தொப்பூ 
ழ்மிகவலித்தும் அடிவயிற்றைச்சுழட்டிப் பொறுமியும் , மலம்வரன் 
டும் , வாய் நீரூறியும் , மலம் வருதல்போல் இறுக்கியும் , அடிக்கடி மலம் 
நீராய்ப்போதலுமாகிய குணங்களைத்தரு டாம் நீர்மூலமென்றறிக. 

நிவர்த்தி மருந்து . 
வேப்பெண்ணையில் - உக - விசை உருக்கிச்சாய்த்த சிறுகண்ணாகம் 
பலம் - க - க்கு விளாங்கனிப்பிரமாணம் வில்வ இலையையறைத்துக்கவசிக் 
து ஏழுசீலை செய்து வராகபுடமிடபற்பமாம் . சுக்குச் சூரணமும் , பனை 
வெல்லமும் சமன்சேர்த்து கழல்பருப்பு பிரமாணம் உண்டைக்குள் 
ஷை நாகபற்பம்பணவெடை வைத்து எழுவேளை உண்ணவும் , இச்ச ! 
பத்தியம் . 

வது மருந்து . 
மேற்படி சுத்திசெய்தநாகம் பலம் -2 , நாட்டுசர்க்கரையில் அதை 
த்தெடுத்த இரசம் - 2 , இவ்விரண்டும் தொந்தித்து ஐந்தாங்காச்சல் 
வெடியுப்பு பலம் - க , சேர்த்து உத்தாமணிச்சாற்றால் நாலுஜாமமாட்ட 
வில்லை செய்து ஒட்டில்வைத்து ஓடுமூடி சீலை செய்து பத்தெருவில் 1./1 -. 
ம்போட்டெடுத்து குன்றியிடை தேத்தான் கொட்டைச் சூரணத்தில் 
வைத்துண்ணவும் , கடும்பத்தியம் . 

S. - வது மருந்து . 
இலுப் பெண்ணையில் - எ -விசை உருக்கிச்சாய்த்த வெள்வார் 
பலம் - க , சர்க்கரையில் சுத்திசெய்த இரசம் பலம் - க , சலாசத்து 1:2 - 
உ , இவைகளை சுண்ணநீரால் பாற்சாமமாட்டி வில்லை செய்து ஓட்டி 


2 


உ . ) 


பதினெண்சித்தர்கள் 


வைத்து ஓடுமூடி - கூ - சீலைசெய்து - ய - எருவில் புடம் க , உரு- எருவில் 
புடம் - க , நிய - எருவில் புடம் - க இப்படி சுண்ண நீரால் அரைத்தரைத் 
துப் புடமிட்டு- ங குன்றி வீதம் வெண்ணையில் சாப்பிட நீர்மூலரோ 
கம் நீங்குமென்றறிக , இச்சாபத்தியம் . 

முளைமூலம் வருதல். 
வாதநாடியானது பித்தத்திலுறைந்து குரங்கின்வாலைப்போன்று 
தாவிாடக்கில் ஆசனத்திற்கடுப்பும் , ஆசனம்தடித்து எரிச்சலும் , அடி 
வயிறு கல்லுபோன்றும் , ஆசனம் சுருங்கியும் , தினவுண்டாகியும் , இர 
த்தம் பீறிட்டும் , வயிற்றில் இறைச்சலும் , ஏப்பமும் , மலம் தீப்பிடித் 
துகறுகலும் , அபானத்தில் முளைதோற்றலும் ஆகிய குணங்களோடு 
முளை மூலம் வந்தெய்ததென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
சிற்றாமணக்கெண்ணை பலம் - நிய , மெருகன்கிழங்கு ப கு , கெரு 
டன்கிழங்கு - ப - டு , இவைகளைத் துண்டு துண்டுகளாக்கி ஷை எண்ணை 
கொஞ்சம் விட்டு சிவக்கவதக்கி சங்கன்குப்பியிலை , நொச்சி , கொட்டை 
கரந்தை , முருங்கிலை , செருப்படை , வெள்ளைவெங்காயம் , அத்திப் 
பட்டை , பூவரசன்பட்டை , பூவரசுபழுப்புவசைக்குசார் படி - வ - இவை 
களைச் சேர்த்து காச்சிவடித்து கருஞ்சீரகம் , சாதிபத்திரி , வகைக்குப் 
பலம் -2 , ஜாதிக்காய் ப - க , பரங்கிசெக்கை ப - க , சிவன்வேப்பு ப.க , 
இவைகளைச் சூரணஞ்செய்திட்டுவேளைக்கு ப 2 , வீதம் எண்ணை எ 
நாள் கொடுத்து இரண்டு நாட்சென்றபின் முத்தெண்ணையால் ஸ்நாநஞ் 
செய்துவைக்கவும் , இப்படி - ந - விசை கொடுக்கவும் , இச்சாபத்தியம் . 

2. - வது மருந்து . 
பிரண்டை , ஆமணக்குவேர் , புளியன்வேர் , நன்னாரி , கொடிவே 
லி , சீரகம் , அக்கிராகாரம் இவைகளை சிந்தாமணக்கெண்ணையில் காச் 
சிவடித்து எ - நாள் சாப்பிடவும் , இச்சாபத்தியம் . 

கூ - வது மருந்து . 
வசம்பு , வாய்விளங்கம் . சீரகம் , சுக்கு , வெண்மிளகு , திப்பிலி , 
கோஷ்டம் , கடுக்காய் , ஓமம் , சித்திரமூலம் , கழற்சிவேர் , அப்பைக் 
கிழங்கு வகைக்குப்பலம் - க இவைகளைச்சூரணித்து ஆவின்பாலில்பிட் 
டுவைத்து வெண்காரம் , எவாச்சாரம் , இந்துப்பு வகைக்கு விறாக 
னெடை - க , சேர்த்து ஆவினெய்யில் ஜாமமாட்டி கழற்சிக்காய்ப்பிரமா 
ணமுண்ணவும் , முளைமூலரோகம் கானாதோடுமென்றறிக , இச்சாபத் 
தியம் . 


( 


இராஜவயித்திய பொதி நி . 


உக் 


சீழ்மூலம் வருதல் . 
வாதமுமையமுங்கலந்து எருமையைப் போலசைந்தசைந்து நட 
க்கில் குதங்கடுத்தும் , எரிப்பு தோன்றியும் , தேகம் மஞ்சணித்தும் , 
நடை குறைந்தும் , நீர்மஞ்சணித்தும் , மாமிசங்கள் கறைந்தும் , சீழும் 
ஜலமும் கலந்துவருதலுமாகிய குணங்களோடு சீழ்மூலரோகம் வந் 
தெய்ததென்றறிக. 

நிவர்த்தி மருந்து . 
சுத்திசெய்தசூதம் விராகனெடை - க , செம்பு பொடி வி - எ , கெந்தி 
வி - கூ , இந்துப்பு வி- 2 இவைகளை எலுமிச்சம்பழச்சாற்றால்- க ஜாம 
மாட்டி அபான துவாரத்தில் - ங - நாள்-சு - வேளை உட்பூசவும் 

2 - வது மருந்து .. 
நெறிஞ்சில் , வில்வம் , சித்தாமுட்டி , பேராமுட்டி , பாதிரி , கொன் 
றை , முள்ளி , கண்டங்கத்திரி , நன்னாரி , சுக்கு , சோம்பு வகைக்குப் 
பலம் - க , இவைகளை -உ -படி ஜலத்தில் போட்டு ஆழாக்குஜலமாகக்காச் 
சி வெண்ணையிட்டு - சய - நாள் சாப்பிடவும் , பத்தியமில்லை. 

கூ - வது மருந்து . 
அதிவிடயம் , பற்பாடகம் , பரங்கிப்பட்டை ; ஜாதிக்காய் இவை 
கள் வகைக்கு பலம் -உ , வெள்ளாட்டுப்பால் படி - உ - விட்டு 

சுண்டக் 
காச்சி சூரணித்து பனைவெல்லம் பலம் -2 2 , போட்டு மெழுகாக இடி 
த்து நெய்கலந்து புன்னைக்காயளவு உட்கொள்ள சீழ்மூலரோகம் அக 
ன்றுபோமென்றறிக , பத்தியமில்லை . 

சுருக்குமூலம் வருதல் . 
பித்தமும் , ஐயமும் ஒருங்குசேர்ந்து காக்கையைப்போல் நடக் 
கில் ஆசனம் சுருங்கியும் , பொருமலாயும் , வலியும் , இரத்தமும் ஜல 
மும் ஆசனவழியாயொழுகலும் , ஆசனம்வெளுத்து அழலாய்த்தோற் 
றலும் , சுருக்குசுருக்கெனப்பாதித்தலும் , தேகமெலிதலுமாகிய குண 
ங்களோடு சுருக்குமூலரோகம் வந்தெய்ததென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
பாலில் வேகவைத்தெடுத்த நெல்லிகெந்தகம் பலம் க , கற்சுண் 
ணம் பலம் க இவைகளிரண்டையும் பொடித்து ஓட்டில் வைத்து கரி 
நெறுப்பைமேல்வைக்க எரிந்து சிட்டமாகும் , அச்சிட்டத்தை எலு 
மிச்சம்பழச்சாற்றாலாட்டி ஒருபலம் கற்பூரசிலாசத்துக்கு கவசித்து 
கூ -சீலைசெய்து - கரு எருவில் புடம்போட பற்பமாகும் ஆகிய பற்பத் 


பதினெண்சித்தர்கள் 


மிள 


இல் பணவெடை வெண்ணையிற்கலந்து -20- நாள் பொசிக்கவும் , இ 
சாபத்தியம் 

உ - வது மருந்து . 
தூதுவளைவேர் , ஆவாரைவேர் , அருகன்வேர் , நன்னாரிவேர் , 
கீழ்க்காய்நெல்லிவேர் , பிரண்டைவேர் , சித்தாமணக்கன் வேர் , சுக்கு , 
சீரகம் , திப்பிலி , ஏலரிசி , அதிமதுரம் இவைகளைச்சூரணித்து ஆவி 
ன்பாலில் பிட்டுவைத்து எடுத்துணர்த்தி திரிகடிப்பிரமானம் சீனி 
யிற்கவந்து க - மாதம் உண்ணவும் , பால் சேர்க்கவும் , புத்தியமில்லை . 

க - வது மருந்து . 
பவழம்பலம் - க , வீரம் விறா - கவ , சடாமாஞ்சில் விறா சுவ , 
கு விறா - ரு , இவைகளைக் குமரிச்சாற்றால் - ச ஜாமமாட்டி வில்லைசெய் 
து ஓட்டில்வைத்து ஒடுமூடி - எ சீலைசெய்து - ய- விரட்டியில் புடம் , 
மறுபடியும் முன்சாற்றாலாட்டி உய - எருவில் புடம் க , நிய - எருவில் 
புடம் - க , -- எருவில் புடம் - க போட்டெடுத்து பணவெடை தேனிற் 
கொள்ள சுருக்குமூலரோகம் விட்டோடிப்போம் கடும்பத்தியம் , பவழ 
த்தை எலுமிச்சம்பழச்சாற்றால் சுத்திசெய்யவும் , வீரத்தை மிளகு 
நீரில் தோளாந்தரமாய்க் கட்டி - க - ஜாடம் எரிக்கவும் , 

புறமூலம் வருதல் . 
வாதமும் , பித்தமும் சேர்ந்து சோழிநடைநடக்கில் ஆசனத்தின் 
மேற்புறத்தில் சிறுசிரங்குகளும் , சொரியும் , ஆசனத்திற் பிளவுபோ 
லும் , திமிர்த்தும் , நமைச்சலும் , கடுப்பும் , சீழும் ஆகிய குணங்களைத் 
தருமாம் புறமூலரோகமென்றறிக . 

நிவர்த்திமருந்து . 
தூதுவேளைமூலம் , மருளக்கிழங்கு , கருணை மூலம் , பிரண்டை 
மூலம் , நல்லாரைவேர் , காட்டுக்கருணை மூலம் ,மிளகரணைமலம் , வெள் 
ளறுகுமூலம் , நீர்முள்ளி மூலம் , வகைக்குப்பலம் - க இவைகளையுணர்த் 
திச் சூரணித்து பாலில்சுத்தி செய்து திரிகடிப்பிரமாணம் கோவெ 
ண்ணையில் - ய - நாள் கொள்ளவும் , பத்தியமில்லை அன்றியும் ஆசனத்தில் 
அப்பைக்கோவையிலையை யறைத்துக்கட்டவும் 

உ - வது மருந்து . 
நாகத்தை இலுப்பைநெய்யில் - எ விசை உருக்கிச் சாய்த்து ஒரு 
பலம் கட்டியை ஓட்டில்வைத்துருக்கி சிறுதுத்திவேரால் கிளறிக்கின. 
றித்தேய்க்க பற்பமாகும் , அப்பற்பத்தைக் கற்றாழைச் சோற்றில் பண 
வெடை கலந்து - உய -நாள் கொடுக்கவும் , இச்சாபத்தியம் . 


இராஜவயித்தியபோதிநி . 


கூ - வது மருந்து . 
வேப்பெண்ணையில் - எ விசைஉருக்கிச்சாய்த்த கருவங்கம்பலம் - க , 
நாட்டுச்சக்கரையில் சுத்திசெய்த இரசம் - பலம் - க இவைகளைத்தொங் 
தித்து சவ்வுநீக்கின சிற்றண்டத்தோல்பலம் - ங - சேர்த்து வெள்ளெருக் 
கன்பாலாலாட்டி சிறுவில்லைகளாக்கி மூசையில்போட்டு ஓடு மூடி - எ 
சீலைசெய்து ஒருஜாமம் உலையில்வைத்தூத சுண்ணமாகும் , அச்சுண் 
ணத்தை - ரு- அரிசி பிரமாணம் கோவெண்ணையிற் கலந்து - எ - நாள் உண் 
ண புறமூலரோகம் விட்டகலுமென்றறிக , கடும்பத்தியம் . 

மூலவகைகள் இருபத்தொன்றுக்கும் 

பொது அவுஷதங்கள் . 
ஒருபடி ஆநெய்யில் ஈறுள்ளிச்சார் - ச -படி விட்டு ஆவின்பால் 
படிகலந்து அதிமதுரம் ஒருபலமறைத்துப்போட்டு சலமில்லாமல் 
சுண்டச்காச்சி மெழுகுபதமாய்வாங்கியபின் உச்சிக்கரண்டி வீதம் அம் 
திசந்தி - உய -நாளுண்ணவும் இச்சாபத்தியம் . 

உ -வது மருந்து . 
நாயுருவிசமூலம் பலம் - யசு -இடித்துப் பாண்டத்திட்டு கையாக் 
தகரைச்சார்படி - க , ஆவிநெய்படி -2 .. ஒன்றாய்க்கலந்ததில் சித்திரமூல 
ம்வேர் பட்டை , சிவதைவேர் , மூக்குவெட்டி சாணிப்பாலில்சுத்திசெய் 
த சேங்கொட்டை , நாவல்பட்டை , சுக்கு , மிளகு , திப்பிலி, முன்னை 
வேர் , தான்றிக்காய் , நெல்லிக்காய் , கடுக்காய் , முசுட்டைவேர் , வெட் 
டிவேர் , புங்கம்பட்டை , உப்பு , புளி, மிளகாயில் , கொதிக்கவைத்தெடு 
தவாளம் , இந்துப்பு , சிறுகாஞ்சோரி , கஸ்தூரிமஞ்சள் , புளியரணை , 
பிரண்டை , மருட்கிழங்கு , நன்னாரிவேர் வகைக்குப்பலம் 2 இவை 
களை இடித்துப் பாலிலறைத்து ஒக்கச்சேர்த்து இள தீயாக - ச - நாள் 
எரித்துப் பரமாய்க்காச்சி உச்சிக்கரண்டி வீதம் நெய்யை உய- நாள் அக் 
திசந்திகொள்ளவும் , இச்சாபத்தியம் . 

கூ - வது மருந்து . 
சுக்கு , வெண்மிளகு, திப்பிலி , சீரகம் , ஏலரிசி , அதிமதுரம் , 
கோஷ்டம் , வாய்விளங்கம் , கடுகுரோகணி , மாசிக்காய் , சோம்பு , நன் 
னாரி , வில்வவோடு , விளாங்கனிஓடு , நெல்லிவேர் , பேய்ப்பீர்க்கு , சிறு 
காஞ்சோரி , திரிபலை , சிவதைவேர் , சித்தாமுட்டி , அறுகன்வேர் , கட் 
டுக்கொடிவேர் , வகைக்குப்பலம் -க இவைகளைப் பொடித்து - உய- படி 
ஜலம் விட்டு - ரு -படி ஜலமாகச்சுண்டக்காச்சி , அரை ஆழாக்கு வீதம் , 


ங 2 . 


பதினெண்சித்தர்கள் 


சீனிடால்கூட்டி சாப்பிடவும் - டு - படி ஜலம் ஆகும்வரை சுடவைத்து 
சுடவைத்து சாப்பிடவும் , பத்தியமில்லை . 

ச - வது மருந்து . 
நன்னாரி , முக்காவேளை , சீரா, செங்கழுநீர் ; ஓரிலைத்தாமரை ; , 
வசைக்குப்பலம்- ங , மிளகு , திப்பிலி , சீரகம் , அக்கிராகாரம் , கருஞ் 
சீரகம், ஏலரிசி , லவங்கம் , கொத்துமல்லி , குராசானிஓமம் , வகைக்கு 
விறாகனெடை - ரு , ஜாதிக்காய் , கிராம்பு வகைக்கு விறாகனெடை - க 
இவைகளை இடித்துச்சூரணித்து ஆவின் பாலில்பிட்டுவைத்து உணர் 
த்தி திரிகடிப்பிரமாணம் சீனிகூட்டி இருவேளை இருபது நாட்கொள் 
ளவும் , பத்தியமில்லை . 

வது மருந்து .. 
நிலப்பனை , புளியமடல் , வெருகங்கிழங்கு , மணிப்பிரண்டை ; 
அமுக்கறா, அப்பு கோவை , வகைக்குப்பலம் - ரு , சித்திரமூலம் ,மிளகு , 
திப்பிலி , சீரகம் , ஏலம் , தேவதாரம் , தேசாவரம் , கடுகுரோகணி , 
அதிவிடயம் , இந்துப்பு , கல்லுப்பு , வெடியுப்பு , வளையலுப்பு , கருஞ் 
சீரகம் , அதிமதுரம் , கோஷ்டம் , வசம்பு , ஓமம் வகைக்கு விராகனெ 
டை - உ , ஜாதிபத்திரி விராகனெடை- க , வெள்ளைப்பூண்டு பலம் - க 
இவைககைா இடித்துச் சூரணஞ் செய்துக்கொண்டு வேளையொன்றுக் 
கு திரிகடிப்பிரமாணம் இருவேளை அரைமண்டலம் கொள்ளவும் . 

• - வது மருந்து . 
கோநெய் படி - வ , தென்னம்பூச்சாறு படி - உ ஒன்றுகூட்டி அதி 
ல் மாதுளத்தோடு , காட்டுக்கருணை , கரிக்கருணை , நிலக்கருணை , பேய் 
க்கருணை , செங்கத்தாரிபட்டை , ஆவாரம்வேர்ப்பட்டை , புளியன்விரை 
த்தோல் , ஆவாரையரிசி , களிப்பாக்கு வகைக்குப்பலம் - வ , கோஷ் - 
டம் , அதிமதுரம் , விளாம்பிசின் , ஈற்சீரகம் , வால்மிளகு , காசுகட்டி 
வகைக்குவிறா சு , ஏலம்விறாகனெடை - க , லவங்கப்பட்டை . பலம் - க 
கிராம்பு , ஜாதிக்காய் , வெண்மிளகு , வகைக்கு விறாகனெடை- உ , ஜாதி 
பத்திரி விராகனெடை - க , இவைகளை ஆவின்பாலி லறைத்துப்போட் . 
டு , சீனிபலம் - க , ஒன்றாய்க்கலந்து லேகியஞ்செய்து நாழி ஒன்றுக்கு 
கொட்டைப்பாக்களவு இருவேளை எட்டுநாட்கொள்ளவும் . 

எ - வது மருந்து . 
கையாந்தகரை , பொடுதலை , கீழ்க்காய்நெல்லி , பொன்னாங்கண் 
ணி , வீழி , மணத்தக்காளி , கொவ்வைமுதலிய தழைகளின்சாறு 


ராஜவயித்தியபோதிநி . 


வகைக்குப்படி - வ , சித்தாமணக்கெண்ணைபடி - க , இளநீர் படி 2 , எலு 
மிச்சம்பழச்சாறுபடி - த , ஆவின்பால்படி வ , சுக்கு , மிளகு , திப்பிலி, 
ஏலரிசி , அதிமதுரம், கடுகுரோகணி , ஜாதிக்காய் , கிராம்பு , லவங்கப் 
பட்டை , கோஷ்டம் , சீரகம் , வெண்மிளகு , கடுக்காய் , சித்திரமூலம் , 
சித்தாமுட்டி , பேராமுட்டி வகைக்குப்பலம் 2 , இந்துப்பு , வளைய 
லுப்பு , வெடியுப்பு , கரியுப்பு , கல்லுப்பு , வகைக்கு விறாகனெடை - க 
இவைகளைப் பொடித்துப்போட்டு நீர்வற்றக்காச்சி வடித்துக்கொண்டு 
பின்படிகாரத்தைத் துளைத்து பூரம்வைத்து ஷ காரத்தூள்கொட்டி 
குடுவைக்குள்ளிட்டு மேல்மூடி - கூ - சீலைசெய்து - டூ - எருவில் புடம்போ 
ட்டு பற்பத்தை ஒருவிறாகனெடை ஷ எண்ணையிற்கலந்து உச்சிக் 
கரண்டிவீதம் - உய - மாள் இருபோது உட்கொள்ள சகல மூலரோகங் 
களும் வீடுவிட்டுக் காடுறையுமென்றறிக , இச்சாபத்தியம் . 

மற்றைய மூலரோகங்களின்வரலாற்றையும் , பாடிகளினடைகளை 
யும் , அவுஷதபாகங்களையும் , அதற்குற்ற பத்தியபாகங்களையும் , கத்தி 
செய்யும் விவரங்களையும் முறைமுறையே முதற்பாகம் , உ - ம் -பாகம் , 
கூ - ம் - பாகமாக அச்சிட்டுவருவோமாக . 

இனி காசரோகவிவரங்களையும் , நாடிகளினடைசளையும் , நிவர்த் 
திக்கு மவுஷத்பாகங்களையும் , சிலது சொல்வோமாக . 

காசரோக உற்பத்தி . 


நாடோறுஞ்சையோகித்தலாலும் , பற்பலஸ்திரீகளிட புணர்ச்சி 
யாலும் , அதிகமாமிசபங்கை புசித்தலாலும் , அதிக வெய்யலில் திரிவ 
தாலும் , திரேகத்துக் கேற்றுக்கொள்ளாப்பதார்த்தங்களைப் புசித்தலா 
லும் , துக்கசாகரத்தில்மனதை ஒட்டியதாலும் , அதிகாமமானோர் பிந் 
தைவிடாமல் இருந்ததாலும் , தேவதைகளுக்குப் பிரார்த்தனை செய் 
ததை நிறைவேற்றாததாலும் , பிறர்பொருளை அபகரித்ததாலும் , ஒரு 
வர்மேல் நிந்தைவார்த்தைக்கூறியதாலும் , செய்ந்நன்றி மறந்ததாலும் , 
கடன் கொடுத்தோரை அடித்தலாலும் , ஒருவர்பசிக்க உண்டதாலும் , 
வஞ்சகமனத்தினாலும் , பதிவிரதாசிரோன்மணியைக் கற்பழித்ததா 
லும் , சிநேகன்மனைவியைப் புணர்ந்ததாலும் , ஆசான் மொழி கடந்த 
தாலும் , பெரியோர்களை மதிக்காது நிந்தை செய்ததாலும் , தேவதாதூஷ 
ணைசெய்ததாலும் , மதபேதம்பேசினதாலும் மகாகொடுமைவாய்ந்த 
காசரோகம் வந்தெய்ததென்றறிக . 


பதினெண் சித்தர்கள் 


காசரோகத் தொகைகள் . 
வாதகாசம் , பித்தகாசம் ; சேத்துமகாசம் , வாதபித்தகாசம் , பிக் 
தசேத்துமகாசம் , மந்தாரகாசம் , சுவாசகாசம் , சயகாசம் , சுடர் காசம் , 
பீநிசகாசம் , நாதகாசம் , தொந்தகாசம் ஆகிய காசரோகவகைகள் பன் ! 
னிரண்டாக வகுத்துரைத்தனரென்றறிக . 

வாதகாசம் வருதல் 
வாதநாடியானது கிறுமியைப்போல்நடக்கில் நெஞ்சுணர்ந்தும் , 
நெஞ்சில் தினவண்டாகியும் . செவிகளில் இறைச்சலைத் தந்தும் , மேற் 
சுவாசம் வாங்கியும் , உந்திக்கமலத்தில் அதிகசதைவளர்ந்தும் , நடுமுது 
குநொந்தும் , கீல்கள் விட்டும் , இருமல் அதிகப்பட்டும் , கோழைவம் 
தும் ஆகிய குணங்களோடுவருமாம் , 

களோடுவருமாம் , வாதகாசரோகமென்றறிக . 

நிவர்த்திமருந்து . 
வெடியுப்பு பலம் - நி , பழம்புளி பலம் - டு , ஒன்றுசேர்த்துகல்லூர 
லிலிட்டு ஜாடிபில்லை செய்து அடியில் தீயிட்டெரிக்க எரிந்துகரியாகும் , 
அதைப் பொடித்துப் பீங்கானில்வைத்து மேல்மூடிகுழிவெட்டிப்புதை 
த்து மூன்றுநாட்சென்றெடுக்க செயநீராகும் , இப்படியேநாடோறும் 
காற்றாடாமல் புதைத்து புதைத்து ஒருபக்கமாக நிற்கும் ஜெயநீரை எடு 
ந்துக்கொண்டு - க பலம் தாளகத்தை செயநீரில் தோய்த்து தோய்த்து 
நெருப்பில் - உக - விசைவாட்டி ஷசெயநீரால் தாளகத்தை நாற்சாம 
மாட்டி இலேசாகவில்லைதட்டி ரவியில்காய்ந்தபின் ஓட்டில் + சிப்பிச் 
சுண்ணம்பரப்பி ஷை தாளகம்வைத்து அதன்மேல் ஷை சுண்ணங் 
கொட்டி ஓடுமூடி - எ சீலைமண் வலுக்கச்செய்து - ய - எருவில் புடம் - க , 
மேற்படி நீராலாட்டி முன் போல - யடு- எருவில் புடம - க , உய - எருவில் 
புடம் - க - போட தவளநிறம் போன்றபற்பமாம் , தேனில்பணவெடைபற் 
பம் கால்மண்டலம் சாப்பிடவும் , கடும்பத்தியம் . 

உ - வது மருந்து , 
ஒருபலம் நற்பவழத்தை நிம்பழச்சாற்றிலும் , முசுமுசுக்கைச் 
சாற்றிலும் - கூ -பாளூரவைத்துப் பின் முசல் இரத்தத்தால் - ச - ஜசமமாட் 
டி இலேசாகவில்லை செய்து -ய- எருவில் புடம் - க , முன்போலச்செய்து 
உ ரு - எருவில் புடமக , ருய - எருவில் புடம் - க போடபற்பமாம் , அன் 

* சிப்பிச்சுண்ணடாவது :-ஏரிபிண்டமென்றும் , கைகூப்பியெ 
ன்றும் வழங்கும் ஓட்டை குடுவை :யிலிட்டு மேல்மூடி உலையில் வைத்து 
ஒருசாமம்ஊதச் சுண்ணமாம் . 


* 


இராஜவயித்தியபொதிநி. 


காச 


றி சிங்கியென்றுவழங்கும் புள்ளிமான் கொம்பை முந்திசுட்டெடுத்து 
க -பலம்கொம்பை கல்வத்தில் பொடித்து கழற்சியிலை ரசத்தால்- 2. - 
ஜாமம் , நச்சுயிலைச்சாற்றால் - ஈ - ஜாமம் , சிறுதுத்தியிலைச் சாற்றால் - சு . 
ஜாமமாட்டி வில்லை செய்து -உய எருவில் புடம் போட்டு மேற்கூறிய 
பவழ்பற்பம் குன்றியெடையும் , சிங்கிபற்பம் பணவெடையுங்கலந்து 
தேனில் -உய - நாட்கொள்ளவும் , இச்சாபத்தியம் 

கூ - வது மருந்து . 
ஒருபலம் கருவங்கத்தை வேப்பெண்ணையில் உக.விசை உருக் 
கிச்சாய்த்து வில்லை தட்டி பச்சைகெஞ்சாயிலையை விளாங்காய்ப்பிரடா 
ணமறைத்து ஷை வங்கத்திற்கு கவசித்து , ஒருமுழம் வேப்பங்கட்டை 
யைத் துளைத்து அதனுள் கவசித்த மருந்தைவைத்து வேம்பின் கொம் 
பாலே தமரடைத்து - எ சீலைவலுக்கச்செய்து கெசபுடம்போடப் பற்ப 
மாகும் , குன்றிபெடை தேனிற்கலந்து எ -நாளிருபோதுசாப்பிட வாத 
சரோகம் விட்டோடிப்போமென்றறிக , கடும்பத்தியம் . 

சித்தகாசம் வருதல். 
பித்தநாடியானது மஞ்ஞையைப் போன் அல்லாசமாகநடக்கில் 
இருமல் , பிரட்டல் , நாவினிப்பு , சத்தியென்னும் வாந்தி , சிலவேளை 
நாவுவர்த்தல் , குரள்கமமல் , வாயில் இரத்தம்வீழல் , தேகமிளைத்தல் , 
புளியேப்பம்விடல் , தீபனக்குறைவு , ஆகாரஞ்செல்லாமை , கைகாலச 
தி , சோம்பல் , ஆயாசம், மூர்ச்சை , தலைவலி , உடம்புவலி , மலச்சிக் 
கல் , நித்திரைபங்கம் , நாவரட்சி , கோபித்தல் , சிலவேளைசந்தோஷித் 
தல் , துக்கித்தல் , சிலவேளை வீரத்தனம் , எழுந்து ஓடல் ,உதடுவரளல் , 
ஆடல் பாடலாகிய குணங்களோடு பித்தகாசரோகம் வருமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
தேத்தான் கொட்டைடலம் ரு , சுக்கு , மிளகு , திப்பிலி, கடுக்காய் , 
தான்றிக்காய் , நெல்லிக்காய் , சிற்றரத்தை , சீரகம் , வகைக்குப்பலம் 
க , சூரணித்து ஆவின்பாலில்பிட்டு செய்து சீனிபலம் - ச , ஆவின்பால் 
படி க ஒன்றாய்க்கலந்து பாகு செய்து ஷைசூரணத்தைக்கொட்டிக்கிள 
P பதமாகுஞ்சமயத்தில் ஆவிநெய்படி கலந்துக்கிண்டி இறக்கி தேன் 
பலம் - ரு - விட்டு சுண்டக்காயளவு லேகியஞ்செய்து அதில் குன்றியி 
டை கீழ்க்குறித்த வெள்ளிபற்பம்வைத்துண்ண . 

வெள்ளிச்சுண்ணம் . 
ஒருரூபாயெடை சொக்கவெள்ளியை மகிழம்பூச் சாற்றில் எ 
விசை உருக்கிச்சாய்த்துப் பொடித்து சிற்றண்ட ஓடுபலம் -உ - சேர்த்து 


கூ 


பதினெண்சித்தர்கள் 


- 


ஷை சாற்றால் ச - ஜாமமும் , கற்சுண்ண நீரால் - ச - ஜாமமாட்டி , சிறுவில் 
லைகளாக்கி மூசையில்வைத்து மேல்மூடி - எ - சீலைவலுக்கச்செய்து இர 
ட்டை துருத்திகொண்டு க - ஜாமம் உலையில்வைத்தூத சுண்ணமாகும் , 
இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
முத்துபலம் க , பவழம்பலம் -க , சிங்கிபலம் க , கற்பூரசிலாசத்து 
பலம் க , கல்மதம் பலம் - க இவைகளை நிம்பழச்சாற்றிலூரப்போட்டு 
மூன்றா நாளெடுத்துக்கல்வத்திலிட்டு கையாந்தகரைச்சாற்றில் -உ - ஜாம் 
மாட்டி - ய - எருவில் புடம் - க , குப்பைமேனிச் சாற்றில் - உய - எருவில் 
புடம் - க , பொடுதலைச்சாற்றில் -உ ரு - எருவில்புடம் - க , பொன்னாங்கண் 
ணிச்சாற்றில்-ஙய - எருவில்புடம் - ச , முசுமுசுக்கைச்சாற்றில்- ஙரு-எரு 
வில் புடம் க போட்டு சீரகச்சூரணத்தில்பணவெடைவைத்துக்கொடு 
க்கவும் , பத்தியமில்லை . 

.. - வது மருந்து . 
எருமைக்கொம்பு கல்நாரிபலம் - ரு , வெள்ளாட்டுக் கோமயத்தில் 
கூ - நாள் ஊரப்போட்டுப் பின் கறுஊமத்தன் இலை - சு - விளாங்காய்ப்பிர 
மாணம் அரைத்துக்கவசித்து சீலை செய்து - ள - எருவில் புடம் - க , மறு 
படியும் கவசமீக்கி , முன்போல் - உள - எருவில்புடம் க - போட பற்பமா 
கும் , இதில்பணவெடையும் மேற்கூறியபவழபற்பத்தில் பணவெடை 
யுங்கலந்து திரிகடுகுசூரணத்தில் ஒருமண்டலம் தாக்க பித்தக சரோ 
கம் நீங்கிப்போமென்றறிக . 

ஐயகாசம் வருதல் . 
ஐயகாடியானது சேவுல்சீய்க்கும் வாறுபோன்று அதிநடையுள 
தாயில் தாழ்ந்த இருமல் , இறைப்பு , இளைப்பு , ஈளை , மதமூச்சு , அடி 
வயிறு கற்போன்றிருத்தல் , பசியின்மை , உடம்புவற்றல் , சுரம்வருதல் , 
தியங்கல் , வாந்தி , சிறுகடுப்பு , உடம்பெங்கும் உஷ்ணகாந்தலாகிய 
குணங்களோடு ஐயகாசரோகம்வருமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
நாட்டுச்சர்க்கரையில் சுத்திசெய்த இரசம்பலம் 2 , நல்லெண் 
ணை , நிம்பழச்சார் , கொவவைச்சார் , கொடிவேலிச்சார் , வேளைச்சா 
ரிவைகளில் வகைக்கு - எ விசையாக உருக்கிச்சாய்த்தகருவங்கம்பலம் 
சு , தொந்தித்து அயச்சட்டியிலிட்டு உருகும்போது ஆவாரபஞ்சாங் 
கம், வேளைவேர் , துத்திவேர்ப்பொடியைத் தூவி தூவி வெள்ளெருக் 
கன் வேரால் - ச - ஜாமம் கிளறிக்கிளறிப் பின் வெள்ளெருக்கம்பாலாலாட் 


க . எ 


இராஜவயித்தியபோதிதி . 
டி கோழிபுடம்போட்டு பணவெடை தேனில் அல்லது நெய்யில் கொ 
டுக்கவும் , கடும்பத்தியம் . 

உ - வது மருந்து . 
•மேனிச்சார்படி -2 , பழங்காடிபடி உ . , வெடியுப்புபலம் - ரு . ஒன் 
றாய்ச்சேர்த்துக்கடைந்ததில் கொம்புக்கள்ளிப்பாலில் - ச - ஜாமம் சுருக் 
குகொடுத்துப் பின்செந்நாயுருவிச்சாம்பலில்வைத்து - உ - ஜாமம் எரி 
த்ததாளகம் - உ - பலத்தைத் தோளாந்தரமாகக்கட்டி தண்ணீர் வற்றுமட் 
டுமெரித்துப் பின் வெடியுப்பு ஜெயநீரில் ஈ - ஜாமம் சுருக்குகொடுத்து 
பத்துவிசை தீட்சை செய்த பூநீறுவிறாகனெடை - உ - சேர்த்து அப்பைக் 
கிழங்குசாற்றில் அ - ஜாமமறைத்து சிறுவில்லைகளாக்கி காய்ந்தபின் சட் 
டியில் கற்சுண்ணம்பரப்பிஷைதாளகத்தைவைத்து மேலும் கற்சுண் 
ணங்கொட்டிமேல்சட்டிமூடி - எ சீலைவலுக்கச்செய்து-- -ஜாமம் காடா 
க்கினியாகஎரிக்க தவளநிறம் போன்ற பற்பமாகும் - உ - அரிசிப்பிரமாண 
ம் தேனில் - ய - நாள் இருவேளை சாப்பிடவும் , சுட்டபுளி வறுத்தவுப்பு 
கூட்டவும் . 

- வது மருந்து . 
தேத்தான் கொட்டை பலம் - ரு , சித்திரமூலம் , மிளகு , ஏலரிசி ,, 
திப்பிலி , லவங்கம் , கார்போகவித்து , அதிமதுரம் , கோஷ்டிம் , தான் 
றிக்காய் நெல்லிக்காய் , ஏலம் , வால்மிளகு , சண்பகப்பூ , செங்கழுநீர் , 
நற்சீரகம் , சிறுதேக்கு , கோரைக்கிழங்கு , சாதிக்காய் , இருசீரகம் , 
பூலா , சாதிபத்திரி , லவங்கப்பட்டை , வகைக்குவிறாகனெடை இவை 
களைச்சூரணித்து ஆவின் பாலில்பிட்டுவைத்து பின் கலியாணி பூசனிக் 
காய் , சிறுகீரை , பொன்னாங்கண்ணி , பொடுதலை , கையாந்தகரைசாறு 
வகைக்குபடி அரைக்கால் , ஆவின்பால்படி - வ , பனைவெல்லம் வீசை வ 
சேர்த்து பாகு செய்து ஷை சூரணத்தைக்கொட்டிக்கிண்டி ஆவினெ 
ய்வீசை 2 , சேர்த்துக்கிளறி இரக்கி தேன்பலம் - டு விட்டு கொட்டை 
ப்பாக்களவு திரட்டி இந்நூலிற்கூறியபடி பவழபற்பம் காசெடைவைத் 
து இருவேளை உட்கொள்ளவும் , அன்றி - அ - நாளைக்கோர்விசை அடி 
யிற்கூறிய தயிலத்தை ஸ்நாகஞ்செய்யவும் . 


கூ 


தயிலம் . 


கையாந்தகரை , பொன்னாங்கண்ணி , கொடி வேலி , அருகன்சாறு 
வகைக்குப்படி - வ , எள்ளெண்ணைபடி - உ சேர்த்து அதிமதுரம் , கோஷ் 
டம் , ஏலம், குராசானிஓமம் , பூலா, கஸ்தூரிமஞ்சள் , சடா மாஞ்சில் , 
ஜாதிபத்திரி , ஜாதிக்காய் , லவங்கப்பத்திரி , லவங்கப்பட்டை , சுக்கு 


-2 


பகினெண்சித்தர்கள் 


மிளகு , திப்பிலி , கடுக்காய் , தான்றிக்காய் , நெல்லிக்காய் , பூஞ்சாந்து , 
சோம்பு , வால்மிளகு , கார்போகவித்து , சந்தனத்தூள் , வெட்டிவேர் ; 
விலாமிச்சை , அருகன்வேர் , கோரைக்கிழங்கு , வகைக்குப்பலம் - க , 
பொடித்துப் போட்டு நீர்வற்றக்காட்சி முழுகிவர ஐயகாசரோகம்விட் 
டோடிப்போமென்றறிக , இச்சாபத்தியம் . 

சுவாசகாசம்வருதல் . 
வாதநாடியும் பித்தநாடியும் ஒருங்குசேர்ந்து ஆமையைப்போல் 
மெள்ளரிநடக்கில் வயிறுஇரைச்சல் , அன்னஞ்செரியாமை , கோழை 
கட்டல் , இருமல் , நாசிவரட்டல் , குரல்கம்மல் , முதுகெலும்பு எரிச் 
சல் , மேற்சுவாசம் , படுக்கை பொருந்தாமை , தேகவாட்டமாகிய குண :. 
ங்களோடு சுவாசகாசரோகம் வருமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
பேய்ப்புடல் , பேய்ப்பீர்க்கு , நெரிஞ்சி , நீர்முள்ளிவித்து , சீரகம் , 
சந்தணம் , சாம்பிராணி , பச்சைகற்பூரம் , கோரோசனை , கலைக்கொம்பு 
பற்பம் , நெல்லிக்காய்மிளகு , திப்பிலிவகைக்குப்பலம் - க சூரணித்து , 
செவ்விளநீரில்ஆட்டி குன்றியளவுகுளிகைகட்டி மாத்திரை ஒன்றை 
சுக்குச் சூரணத்தில்வைத்து மண்டலம்புசித்து அடியிற்சொல்லியதயி 
லத்தை நாகஞ்செய்யவும் . 

தயிலம் . 
அகிற்கட்டை , அறுகங்கட்டை ,வகைக்குவீசை- வ!, உ படிஜலம் 
விட்டு - உ படிஜலமாகஇரக்கி ஒருவிசைஎண்ணையிற்கலந்து நீர்வற்றக் 
காச்சி- அ - நாளைக்கொருவிசை ஸ்நாகஞ்செய்துவரவும் , இச்சாபத்தியம் 
முழுகு நாள் மருந்தைநீக்கவும் . 

வது மருந்து.. 
நான்குவிரற்கடைப்பிரமாணம் அகலமாயும் , ஓலைகனமாயுமுள் 
ளதைப்போல் கருவங்கத்தை தகடதாக்கி க - பலம் படிகாரத்தை கேச 
ரிநீராலாட்டி தகட்டில்-ய -விசைபூசிபூசி குழிகெல்லி - உ - படி ஜலம் 
கொள்ளும்படியானபாண்டம்வைத்து அப்பாண்டத்தில் 2 படிபுளி 
யம்பாணை கொட்டி ஷை வங்கத்தகடுவைத்து மேலும் முன்போல - உ 2 
படி புளியம்பாணைவைத்து பாண்டத்தில் தீவைக்க எரிந்து கரியாகும் . 
அதற்குள்ளிருக்கும் . வங்கத்தைக்கல்வத்திலிட்டு.வ பலம் ரசம் தொந் 
தித்துப் பின் சிற்றண்டவோடுபவம் ங - சேர்த்து வெள்ளெருக்கன்பா 
லால் - ச ஜாமமாட்டி வில்லை செய்து ஓட்டில்வைத்து ஓடுமூடி - எ - சீலை 


இராஜவயித்தியபோதி நி . 


வலுக்கச்செய்து- குய - எருவில் புடம்போடநீறும் , நீற்றியபற்பத்தை 
குன்றியிடை கோவெண்ணையில் கால்மண்டலம் இரு வேளை சாப்பிட 
வும் , கடும்பத்தியம் , கருவங்கத்தை வேப்பெண்ணையில் -உக -விசை 
உருக்கிச்சாய்க்க சுத்தியாம் . 

.. - வது மருந்து . 
ஆவின்பாலில் - க- நாளூரப்போட்ட தாளகம்பலம் - க , படிகாரம் 
பலம் - உ , சலாசத்துபலம் - வ இவைகளைக்கற்றாழஞ்சோற்றால் ச - ஜாம 
மாட்டி சிறுவில்லைகளாக்கி ஓட்டில்வைத்து ஓடுமூடி - எ - சீலைவலுக்கச் 
செய்து - ய - எருவில்புடம்போட நீறும் , நீற்றியபற்பத்தைதிரிகடுகுஞ்ச 
ணத்தில் பணவெடைவைத்து சீனிநெய்கலந்து கால் மண்டலம் இரு 
வேளையுண்ண சுவாசகாசரோகம் நீங்குமென்றறிக , கடும்பத்தியம் . 

ம் 


தொந்தகாசரோகம் வருதல் . 
மூன்று நாடிகளும் ஒன்றுக்கொன்று பேதித்து வாதம் அட்டை 
போலும் , பித்தம் அன்னம் போலும் , ஐயம் ஆமைபோலும் நடக்கில் , 
இரத்தங்கக்கல் , வெதும்பல் , எரிச்சல் , குத்திகுத்தி இருமல் , அரோ 
சிகம் , பேதி , படுக்கைபொருந்தாமை , உடம்பூதல் , தேகம்கடுத்தல் , 
கோழைகட்டல் , எழுந்திராமை ஆகியகுணங்களோடு மகாகொடுமை 
வாய்ந்த தொந்தகாசரோகம் வருமென்றறிக. 

நிவர்த்தி மருந்து . 
வேம்பின்பட்டையைக் கொண்டுவந்து சிறுபிள்ளைகள் சிறுநீர்வார் 
த்திடித்துச்சார் பிழிந்து சிறுகண்ணாகத்தைஉக -விசை உருக்கிச்சாய்த் 
துப்பின் ஒருபலம் எடுத்துக்கொண்டு அயக்கரண்டியிலுருக்கி கொஞ் 
சிவேரால் ஒருஜாமம்தேய்த்து பணவெடைக்கு கடுக்காய் , திப்பிலி , 
கோஷ்டம் , அதிமதுரம் , கிராம்பு , ஜாதிக்காய் , அக்கிராசாரம் , அரத் 
தை வகைக்கு ஓரிடைதூக்கிச்சூரணித்ததில் திரிகடிப்பிரமாணங் சல 
ந்து கால்மண்டலம் இருவேளைகொள்ளவும் , கடும்பத்தியம் . 

உ - வது மருந்து .. 
இரும்பு விராகனெடை - க , நாகம் விறா-2 , வெள்ளி விறா- உ , 
செம்பு விறா - க , தங்கம் விறா -2 , காந்தம் விறா 2 , ஒன்றாயுருக்கி 
ரத்தால்ராவி கல்வத்திலிட்டு , இரசம் விறா - டு , கெந்தி விறா - ய , இந் 
துப்பு விறா - ச , அன்னபேதி விறா- டு - சேர்த்து பொற்றலைக்கையாக 
தகரைச்சாற்றால் -உச - ஜாமமாட்டி உணர்த்திப்பொடித்து காசிகுப்பி 


வ 


பதினெண்சித்தர்கள் 


யில் பாதிகிரப்பி கல்கார்க்குபோட்டு - எ சீலை வலுக்கச்செய்து சட்டி 
யில் -ச.விரற்கடை மணல் கொட்டி குப்பிவைத்து கழுத்தளவு மணல் 
போட்டு மேல்சட்டிமூடி சட்டிவாய்சீலை வலுக்கச்செய்து தீபாக்கினி 
பாய் - உ - ஜாமம் , கமலாக்கினியாய் உ - ஜாமம் காடாக்கினியாய.சு.ஜாம 
மெரிக்கச் செந்தூரமாம் ஆகிய செந்தூரத்தில் பணவெடை திரிகடுகு 
சூரணத்திற்கலந்துண்ணவும் , கடும்பத்தியம் , அன்றி மேற்கூறியசரக் 
கில் அயப்பொடியை சம்பழச்சாற்றில் - கூ-நாளூரவைக்கவும் , நாகத் 
தை இலைக்கள்ளிப்பாலில் - எ - விசை உருக்கிச்சாய்க்கவும் , வெள்ளியை 
மகிழம்பூச்சாற்றில் - எ- விசை உருக்கிச்சாய்க்கவும் , செம்பைகேசரிலத் 
தியைப்பூசி ய - புடம்போடவும் , காந்தத்தை நல்வேளைச்சாற்றில்- க.- 
நாளூரப்போடவும் , தங்கத்துக்கு காவிக்கல்லை நிம்பழச்சாற்றிலாட் 
டிப் பூசிப்பூசி ய - புடம்போடவும் , இரசத்தை காட்டுச்சர்க்கரையில் 
அரைக்கவும் , கெந்தகத்தைப்பாலில் ஒருமணிநேரம் ஊரப்போட 
வும் , அன்னபேதியை ஆவின் கோமயத்தில் போட்டு காச்சவும் , சுத்தி 
யாம் .. 

கூ - வது மருந்து . 
முருங்கைவேர் , கல்லுப்பு , அன்னபேதி , காக்கணமூலி , பொன் 
னிமிளை ஆகிய இந்த ஐந்தையுஞ் சமனெடையாய்த்தூக்கி நிம்பழச் 
சாற்றால் ஒருசாமமாட்டிப் பின்கொடிவேலிச்சாற்றில் - 2 - ஜாமமாட்டி 
விராகனெடை தாம்பரத்தகட்டிற்பொதிந்து சீலைசெய்து கெசபுடமிட 
செந்தூரிக்கும் ஆகிய செந்தூரத்தை திரிகடுகுசூரணத்தில் பண 
வெடைவைத்துண்ண மகாகொடிய தொந்தகாசரோகம் வீடுவிட்டுக் 
காடுறையுமென்றறிக , இச்சாபத்தியம் . 

சகலகாசரோகங்களுக்கும் பொது அவுஷதங்கள் . 
தாளகம்பலம் - க - க்கு ஐவிரலிச்சாறுபடி - க , பசளைச்சாறுபடி 4 , 
எருக்கம்பால்படி - வ , இவைகளை ஒன்றுபடுத்தி சுருக்கியந்து பின்படி 
காரம்பலம் -உ - சேர்த்து எருக்கம்பாலாலாட்டிசிறுவில்லைகளாக்கிசுண் 
ணாம்புக்குள் கவசித்து சீலைசெய்து - ய - எருவில் புடம்போடச் சுண்ண 
மாம் , பணவெடை தேனிற்கொள்ளவும் , கடும்பத்தியம் . 

உ - வது மருந்து , 
மிருகார்சிங்கி , குஞ்சி பொரித்த அண்டோடு , வெடியுப்பு இவை 
களைச் சமனெடையாய்த் தூக்கி வெள்ளெருக்கம்பாலாலாட்டி சிறுவில் -- 
லைகளாக்கி மூசையில் வைத்து மேல்மூடிசீலை செய்து ஒருசாமம் உ 
யில்வைத்து நச் சுண்ணமாம் , பணவெடை கோவெண்ணையிற்கலாது 
கால்மண்டல மிருவேளை கொள்ளவும் , இச்சாபத்தியம் . 


இராஜவயித்தியபேர்திநி . 


கூ - வது மருந்து . 
ஒருபலம் பவழத்தை வெள்ளெருக்கம்பாலில் - உ - ஜாமமாட்டி - ய 
எருவில் புடம்போட்டு பணவெடை வெண்ணையில் -உய- நாள் இருவே 
ளைகொள்ளவும் , இச்சாபத்தியம் , 

ச - வது மருந்து . 
ஒருரூபா எடைவெள்ளியை மகிழம்பூச்சாற்றில் எ - விசை உருக் 
கிச்சாய்த்து ஓலைகனம் தகடதாக்கி வில்வப்பழத்தில்வைத்து கெஜபுட 
ம்போட்டு பணவெடைசீரகச்சூரணத்திலுண்ணவும் , இச்சாபத்தியம் . 

டூ - வது மருந்து . 
நெல்லிகெந்தகம் விறா - க , வீரம் விறா - க , கற்பூரம் விறா - க இவை 
களை எருக்கன்பாலாலாட்டி ஒருரூபாயெடை வெள்ளிக்குப் பூசிபூசி 
ய - புடம்போட்டெடுத்து பொடியாய்ராவி குஞ்சுபொரித்தபுறாவோடு 
இரட்டிசேர்த்து படிகாரம் ஒன்றுங்கூட்டி வெள்ளெருக்கம் பாலாலா 
ட்டி சிறுவில்லை செய்து மூசைக்குள்வைத்து ஒருஜாமம் உலையில்வைத் 
தூதசுண்ணமாம் , காசெடை சுக்குச் சூரணத்தில்வைத்துண்ணவும் . 

கா - வது மருந்து . 
ஒருபலம் தாளகத்தைச் சுண்ணாம்பிலும் , சிறுபிள்ளைகள் சிறுநீரி 
லும் வேகவைத்தெடுத்து , உத்தாமணிச்சாற்றில் நாலுஜாமம் ; பனங் 
கள்ளில் நாலுஜாமம் சுருக்கிட்டெடுத்து படிகாரமிரட்டிசேர்த்து நிம் 
பழச்சாற்றால் - உ - ஜாமமாட்டி சிறுவில்லைகளாக்கி சுண்ணாம்புபொதிக் 
து - ய - எருவில் புடம்போடநீறும் பணவெடை வெண்ணையில் - ய - நாள் 
இருவேளைகொள்ளவும் . இச்சாபத்தியம் . 

வது மருந்து . 
சிவப்புமுள்ளுக்கீரையைக் கொளுத்திச் சாம்பலாக்கி சிறுநீரில் + 
கறைத்து சுண்டக்காச்சி உப்பெடுத்து விறாகனெடைதங்கத்தகட்டிற் 

வாய்நீரால்மத்தித்து - ய - விசை கனக்கப்பூசி ஒருசீலை செய்து - ள - எரு 
வில் புடம்போட நீறும் , பணவெடை சீரகலேகியத்தில் வைத்துண்ண 
சகலகாசரோகங்களும் விட்டோடிப்போமென்றறிக. 

மற்றையகாசரோகத்தொகைகளையும் ,நாடிகளின் கிரமவரிசைகளை 
யும் , அவுஷதபாகங்களையும் , அதற்குற்றபத்தியவகைகளையும் முறை 
முறையே முதற்பாகம் , உ - ம் - பாகம் , கூ - ம் - பாகமாக அச்சிட்வெரு 
வோமாக . 


எ 


t 


பதியானண்சித்தர்கள் 


இனி குன்மரோக உற்பத்திகளையும் , அதன்நாடிகளின் படைகளை 
யும் , அவுஷதப்போக்குகளையும் , அதற்குற்றபத்தியபாகங்களையுஞ்சுரு 
க்கமாய்ச் சொல்வோமாக . 

குன்மரோக உற்பத்தி . 


நாடோறும் மையலாரிடமணைதலாலும் ; துவர்ப்புள்ளவைசளை 
யுண்ணுதலாலும் , பற்பலகிழங்குவகைகளை யருந்துதலாலும் , அதிக 
காரவஸ்துவையுண்ணுதலாலும் , காலந்தப்பிக்காலங்களில் . ஊணெடு 
ப்பதினாலும் , பசியை அடக்குவதாலும் , கோபத்தினாலும், குருகிந்தை 
செய்குவதாலும் , சிசுக்களை பட்டினிவைப்பதாலும் , நால்வகை ஜாதி 
களில் முதலவளாகிய பதுமினியம்மாளை கற்பழிக்க எண்ணுவதாலும் , 
தாய்தந்தையர்களை மனம்கோகச்செய்வதாலும் , மத்தூஷணைப்பேசுவ 
தாலும் , வஞ்சனை செய்வதாலும் , பிறர் பசிக்க உண்ணுவதாலும் , சிவ 
தூஷணைசெய்வதாலும் , ஒருவன் குடியைக்கெடுக்க எண்ணுவதாலும் , 
அதிதிகளைவைவதாலும் , பெரியோர்களைப் பழிப்பதாலும் , அவயவம் 
பழுதுள்ளவர்களை ஏசுவதாலும் , கொடுமைவாய்ந்த குன்மரோகம் வக் 
தெய்துமென்றறிக. 

குன்மரோகத்தொகைகள் . 
வாதகுன்மம் , பித்தகுன்மம் , ஐயகுன்மம் , எரிகுன்மம் , வலிகுன் 
மம் , சத்திகுன்மம் , காசகுன்மம் , தொந்தகுன்மம் ஆகிய குன்மரோக 
ங்க ளட்டவிதமெனக் கண்டுகொள்க . 

வாதகுன்மம் வருதல் . 
வாதநாடியானது துடித்து பித்தத்திலுறைந்து சாரையைப்போ 
நடக்கில் மலஞ்சிக்குதல் , நடைகுறைதல் , தேகங்கடுத்தல் , சரீரம் 
பளுவாய்த்தோன்றல் , தியங்கல் , அன்னஞ்செல்லாமை , கைசால்க 
ளோச்சல் , நாவரட்டல் , தலை நோக்காடு ஆகிய குணங்களோடு வந்தெ 
ய்துமாம் வாதகுன்மரோகமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
ஜாதிலிங்கம் , நாபி , கெந்தகம் , மிளகு , சுக்கு , மனோசிலை , வகைக் 
குப்பலம் - வ இவைகளைக்கல்வத்திலிட்டுஊமத்தைச்சார்விட்டு - உ-ஜாம 
மாட்டி குகைசெய்து குகைக்குள் * இரசம் பலம் -கவ - வைத்து மூடி 
சா - அங்குலசட்டியில் சோத்துப்பு போட்டு ஷை குகைவைத்து மேலும் 

அன்றி * இரசத்தை பிரம்மராக்கா சியிலைச்சாற்றில் ஒருசாமமா 
ட்டியெடுக்க சுத்தியாகும் . 


இராஜவயித்தியபோதி / நி . 


சக . 


உப்பு கொட்டி சட்டிமூடி எ - சீலை வலுக்கச்செய்து - ஈ - எருவில் புடம் 
போட பற்பமாகும் ஆகிய பற்பத்தை (1) பஞ்ச தீபாக்கினிச்சூரணத்தில் 
சீனிகெய்கலந்து - உ - குன்றி வீதம்- யஉ -வேளைவைத்துண்ணவும் , கடும் 


பத்தியம் 


உ - வது மருந்து . 
நாட்டுச்சர்க்கரையில் சுத்திசெய்த இரசம் பலம் க , ய - அங்குல 
சட்டியில் செய்யூர்உப்புபடி கொட்டி குழிபண்ணி ஷை இரசம்விட்டு 
மேல்சட்டிமூடி எ - சீலை வலுக்கச்செய்து - சுய - நாழிகைக் காடாக்கினி 
யாயெறிக்க மேல்சட்டியில் மருந்து ஒட்டியிருக்கும் ஒட்டிய மருந்தை 
பெடுத்து பணவெடை சுக்குசூரணத்தில்கலந்து - ய - நாள் இருவேளை 
உண்ணவும் . 

கூ - வது மருந்து . 
சாதிலிங்கம் , பூரம் , வீரம் , ரசச்செந்தூரம் , சுக்கு , திப்பிலி , 
லவங்கம் , அதிமதுரம் , அக்கிராகாரம் , ஏலரிசி , சாய்பிராணி , கற்பூ 
ரம் , கெந்தகம் , கோஷ்டம் வகைக்குப்பலம் - வ , மிளகுபலம் - க இவை 
களை மலைத்தேன்விட்டு - உ - ஜாமமாட்டிபட்டாணிப்பிரமாணம் - ரு - மாள் 
இருவேளைசாப்பிடவும் , இச்சாபத்தியம் . 

பித்தகுன்மம்வருதல் . 
பித்தநாடியானது தனித்து நிமிர்ந்து அண்ணாந்து மயிலைப்போல் 
நடக்கில் , அடிவயிறுபோதல் , வாய் நீ ரூரல் , வாந்தியாகல் , முகம்மஞ்ச 
ணிறம் போன்றிருத்தல் , கிறுகிறுப்பு , மூர்ச்சை , நெஞ்சில் கோழை 
கட்டல் , தேகமெங்கும் எரிச்சல் , கைகாலெரிச்சல் , வெய்யலில் தலை 
சுழற்றல் , சிறுநீர் சிவந்திருத்தல் , மலம் முக்கிவீழ்தல் , புளியேப்பம் , 
நெஞ்சில் குத்துண்டாதல் பசியில்லாமை , நாவரட்டலாகிய குணங்க 
ளோடு வருமாம் மகாகொடியவினையாகிய பித்தகுன்ம ரோகமென் 
மறிக . 

நிவர்த்திமருந்து . 
கல்லுப்பு , வெடியுப்பு , சாரம் , படிகாரம் , பூநீறு , வளையலுப்பு , 
இந்துப்பு , கறுப்பு உப்பு , நுறையுப்புவகைக்குப்பலம் வ , மிளகு , சுக் 
கு , திப்பிலி, ஏலரிசி , சீரகம் , வகைக்குப்பலம் உஇவைகளை மலைக் 

() பஞ்ச தீபாக்கினிச் சூரணமாவது : -- சுக்கு , மிளகு , திப்பிலி, 
ஏலரிசி , சீரகம் சமனெடை கொண்டு பொன்வறுப்பு செய்து குரணம் 
செய்பவும் . 


சச 


பதினெண்சித்தர்கள் 


AN 


தேன்விட்டாட்டி சுண்டைக்காய்ப் பிரமாணம் - உய - நாள் - சய - வேளை 
கொள்ளவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
தோல் போக்கி வில்லையாக்கிப் பசுநெய்யால் பொன்வறுப்பாய் 
வறுத்தெடுத்த இஞ்சிபலம் - ய , சுக்கு , மிளகு , திப்பிலி , ஏலரிசி , லவ 
ங்கம் , ஓமம் , வாலுளுவை , சாதிக்காய் , ஆனைத்திப்பிலி, சீரசம் , அதி 
மதுரம் , குராசானிஓமம் , அமுக்கறா, கசகசா , லவங்கப்பத்திரி , கொ 
த்துமல்லி , பேரீச்சு , மோடி , முந்திரிகை வகைக்குப்பலம் - வ இவை 
களைச் சூரணித்து சீனிபலம் - ய - கூட்டி திரிகடிப்பிரமாணம் . ஒருமண் 
டலம் உட்கொள்ளவும் , பத்தியமில்லை . 

கூ - வது மருந்து . 
வளையலுப்பு , சிவப்பு உப்பு , கறுப்புஉப்பு , கல்லுப்பு , திப்பிலி , 
ஓமம் , ஏலக்காய் அரிசி , லவங்கம் , வகைக்குதொலா-2 , நிலவாகை தொ 
லா - உ இவைகளைச் சூரணித்து , சர்க்கரைதொலா - சு- கூட்டி இரவில் 
போஜனஞ்செய்தபின் ஒரு விறாகனெடை- ய- வேளை புசிக்க பித்தகுன் 
மரோகம்விட்டோடிப்போமென்றறிக . 

ஐயகுன்மம் வருதல் . 
ஐயநாடியானது கோழி போன்றுநடந்து பித்தத்திலுறைந்திடில் 
வாய்நீரூரல் , இளைப்பு , உடல்வற்றல் , பெலன் குறைதல் , அன்னஞ் 
செல்லாமை , தலைவலித்தல் , மேனிவெளுத்தல் , நெஞ்சிற்புகைதல் , 
மெய்கடுக்கல் , திடுக்கிடல் , உள்ளங்கை கால்வியர்த்தல் , மூர்ச்சித்தல் , 
அடிவயிறு , பக்கம் , கீல்கள் , இடுப்புமுதலியவைகளை நோப்படுத்தலா 
கிய குணங்களோடுவருமா மையகுன்மரோகமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
ஆத்துதும்மட்டிக்காய் சாறுபடி - உ - ல் , செய்யூருப்புபடி உ - கறை 
த்து அடுப்பில் வைத்து சுண்டக்காச்சி விறாகனெடை -யாரு வேளை தே 
னிற்கொள்ளவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
நாயுருவி உப்பு , வாழைஉப்பு , தாழைஉப்பு , தென்னை ஓலை உப்பு, 
சவ்வீரம் , பூரம் , சாரம் , பூநீறு , இந்துப்பு , வளையலுப்பு , எள்ளுப்பு , 
சங்கு உப்பு , கல்லுப்பு , வெடியுப்பு , கறுப்பு உப்பு , படிகாரம் , வெண் 
காரம் வகைக்குப்பலம் - க் , மிளகுபலம் - கூ இவைகளை மலைத்தேனில் 
கூ -ஜாமமாட்டி சுண்டக்காயளவு குளிகைசெய்து கால்மண்டலம் இரு 


இராஜவயித்தியபோதி G. 


வேளையுண்ணவும் , கடும்பத்தியம் , அன்றியும் , மேற்கூறியசவ்வீரத் 
தை கெந்தகத்தில் வாட்டியெடுக்கவும் , பூரத்தை படிகாரம் துளைத்து 
வைத்து மேலும் படிகாரத்தூள்கொட்டி - ஈ - சீலைசெய்து- ங -எருவில் 
புடம்போடபற்பமாம் அதைசேர்த்துக்கொள்ளவும் . 

கூ - வது மருந்து . 
கொட்டைப்பாசியையும் , சுழற்சியிலையையும் ; வெடியுப்பையும் 
சமன் கொண்டு பேய்த்தும்மட்டிக்காய்ச்சாற்றில் ஒருசாடீமாட்டி சிறு 
சுண்டக்காய்வீதம் - ரு - மகள் இருவேளைகொள்ள ஐயகுன்மரோகம்விட் 
டகலுமென்றறிக. 

எரிகுன்மம் வருதல் . 
பித்தநாடியும் , ஐயநாடியும் , சமன்மாத்திரைகொண்டு புறாப் 
போலும் , அன்னம்போலும் நடக்கில் , குடல்பிறட்டல் , திடுக்கிடல் ) 
என்பெல்லாம்பற்றியெறிதல் , அடிவயிறு சற்று எரிச்சலாகி இழுத்து 
ப்பிடித்தல் , வாய்நீரூரல் , தலைசுழட்டல் , வாந்தி , வயிறுப்பல் , கிறு 
கிறுத்தல் , புளித்தயேப்பம் , வியர்வைதோன்றல் , வயிறுபசிபோலிரு 
த்தல் , மயிர்க்குச்சிலிடுதல் , பொருமல் , வயிறுகழிதல் , அன்னஞ்செல் 
லாமை , இளைப்பு , மூர்ச்சை , சரீரம்வற்றல் , நாவரட்டலாகியகுணங்க . 
ளோடு வந்தெய்துமா மெரிகுன்மரோகமென்றறிக. 

நிவர்த்தி மருந்து . 
நிலவாகையை வெள்ளெறுக்கம்பாலாலாட்டி விளாங்காய்ப்பிரமா 
ணமுண்டைசெய்து செய்யூருப்பை அதனுள் வைத்து மூடி ஒருசீலை 
செய்து கோழிபுடம்போடவும் , இவ்வண்ணம் - ய -விசை புடம்வைத் 
து விறாகனெடை தேனில்தாக்கவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
கல்லுப்பு , வெண்காரம் , வெடியுப்பு வகைக்குப்பலம் - வ , சத்தி 
நாதஉப்புபலம் - க , சப்ஜாசாற்றிலாட்டி உணர்த்தி எடுத்த பளிங்குசூட 
ன் பலம் - க , ஆவினெய்யாலறைத்து , பயிரவனஸ்தி , வால்மிளகு , ஏல 
க்காயரிசி , சிறுலவங்கப்பட்டை வகைக்குப்பலம் - வ ஒன்றாக்கி சந்தன 
அத்தர் பலம் வ , புழுகுவிராகனெடை ஒன்றுகூட்டிப்பிசைந்து பீங் 
சானிலிட்டு மேல்பீங்கானில்மூடி வாய்புரம் உளுந்துமாவால் சீலைசெ 
ய்து நாலுவிரற்கடை உயரம் மணல்சட்டியில் கொட்டி ஷ பீங்கான் 
வைத்து - கூ - ஜாமமெரிக்க பதங்கமாகும் ஆகியபதங்கத்தில் காசெடை 
திரிகடுகு சூரணத்தில்வைத்து சீனிநெய்கலந்து கால்மண்டலம் -உய 
வேளைகொள்ளவும் , இச்சாபத்தியம் . 


பதினெண்சித்தர்கள் 


• - வது மருந்து . 
நாபிபலம் 2 , இரசம் , ஜாதிலிங்கம் , நெல்லிகெந்தி , மனோசியை 
படிகாரம் , வெண்காரம் வகைக்குப்பலம் - க , சுக்கு , மிளகு , திப்பிலி 
வகைக்குப்பலம் - உ , சூரணித்து ஒன்று சேர்த்து மலைத்தேனில் --ஜா 
மமாட்டி சிறுபட்டாணிவீதம் - டு - நாள் இருவேளை சாப்பிட எரிகுன்ம 
ரோகம் விட்டகலுமென்றறிக , இச்சாபத்தியம் , அன்றி நாசியை நீலி 
கியாழத்தில் வேகவைத்தெடுக்கவும் , இரசத்தை காட்டுச்சர்க்கரையி 
லறைக்கவும் , கெந்தியை ஆவின்பாலில் வேகவைத்தெடுத்துக்கொள் 
ள்வும் , லிங்கத்தை முலைப்பாலில் - ந் - ஜாமம் சுருக்கீயவும் , மனோசிலை 
யை கற்சுண்ணத்தில்வைத்துக் கழுதைசிறுநீரில் தாளிக்கவும் , திரிகடு 
குசூரணத்தை ஆவின் பாலில் பிட்டுவைக்கவும் . 

சத்திகுன்மம் வருதல் . 
பித்த நாடியானது வாதத்திலுறைந்து தவளையைப்போலும் , அ 
டைக்கலத்தைப் போலும் எகிரிப்பாயில் , இருமல் , வாந்தி , விக்கல் , 
கொட்டாவி , திமிரு, ஈரலெரிச்சல் , ஏக்கம் , தூக்கமில்லா 
பெல்லாம் நோதல் , மயக்கம் , தியக்கம் , நெஞ்சில்கறகறத்தல் , குத்தல் , 
முளையடித்தது போன்றிருத்தல் , வயிறுபொறுமல் , பெலன்குறைதல் , 
மலஞ்சிக்கல் , அன்னஞ்செரியாமை , புளியேப்பம் , நடையில்கால்பின் 
னல் , அரோசிகம் , நெஞ்சுணரல் , நரம்புகள் போதல் , வயிறூதல் , மே 
னிவாடல் , கோழைகட்டல் , மேன்மூச்சுவாங்கல் , மனஞ்சிதறல் , அன் 
னஞ்செல்லாமை , யாதின் மேலும் பிரியப்படாமை , விலாவெலும்பில் 
இரும்புக்கார்சொருகுதல் போன்றிருத்தல் , முதுகந்தண்டெலும்பு நோ 
தல் , இடுப்புகடுத்தல் , குத்தல் , சிலவேளை சுரம்போன்றிருத்தலாகிய 
குணங்களோடு வந்தெய்துமாஞ் சத்திகுன்மரோகமென்றறிக . 


ரமை , என் 


நிவர்த்தி மருந்து . 


சோத்துப்பு , வெடியுப்பு , படிகாரம் , சாரம் , 

த்துப்பு , வளைய 
லுப்பு, வெண்காரம் வகைக்குப்பலம் -க இவைகளை தும்மட்டிச்சாம் 
றால் - உ - ஜாமமாட்டிப் பில்லைசெய்துணர்த்தி ஓட்டில்வைத்து ஓடுமூடி 
சீலை செய்து -உய - எருவில் புடமிட்டுப்பின் இரசம்பலம் க- சேர்த்துநிம் 
பழச்சாற்றாலாட்டிப் பில்லையை முன்போல்வைத்து எழுசீலைவலுக்கச் 
செய்து புடம்போட்டெடுத்துப் பின் பூரம் விராகனெடை. ஒன்றுசேர் 
த்து பழச்சாற்றாலாட்டி புடம்போட்டுவிராகனெடைதேனில் - ய -நாள் 
கொள்ளவும் , கடும்பத்தியம் . 


இராஜவயித்தியபோதி நி . 


உ - வது மருந்து . 

. 
சுக்கு , மிளகு , திப்பிலி , சீரகம் , ஏலரிசி , பரங்கிச்செக்கை , ஈன் 
னாரி சிறுபூலா , நெல்லியீர்க்கு ; விலாமிச்சு , கோறைக்கிழங்கு இவை 
களைச்சூரணித்து சீனிநெய்கலந்து திரிகடிப்பிரமாணம் ஒருமண்டலம் 
கொள்ளவும் , பத்தியமில்லை , சூரணங்களை ஆவின்பாலில் பிட்டுவைக் 
கவும் . 

கூ - வது மருந்து . 
சோத்துப்புபடி.க , எருக்கம்பாலால்- ந.- நாள் ஆட்டி வில்லை தட் 
டிக்காயவைத்துக் கோழிபுடம் - க , புளியம்பூச்சாற்றால் விசைக்கு - ச . 
ஜாம மாட்டியாட்டிப் புடம் --- டோட்டெடுத்து -2 - விராகனெடைப் 
பிரமாணம் தேனில் அறைமண்டலம் கொள்ள சத்திகுன்மரோகம் வீடு 
விட்டுக் காடுறையுமென்றறிக , இனி அட்டகுன்மரோகங்களுக்கும் 
பொது அவுஷதங்கள் சொல்லுவோமாக . 

அட்டகுன்மரோகங்களுக்கும் பொது அவுஷதங்கள் . 
சுக்கு , மிளகு , திப்பிலி , ஏலரிசி , சீரகம் , நெல்லிக்காய் ,கடுக்காய் , 
தான்றிக்காய் , வில்வவோடு , நெற்பொறி , அதிமதுரம் , கோஷ்டம் , பீர் 
க்கு , சித்தாமுட்டி , பேராமுட்டி , சந்தனத்தூள் , வில்வவேர் , வெட்டி 
வேர் , விலாமிச்சு , நன்னாரி , சோம்பு , வெண்மிளகு , அறுகன்கட்டை , 
பேய்ப்புடல். பன்னீர்ப்பூ , விளாஓடு , பரங்கிச்செக்கை , முல்லை இவை 
களைச் சமன்கொண்டிடித்துப்பொடியாக்கி நாளொன்றுக்கு அறைஆ 
ழாச்குப்பொடிபோட்டு மூன்றாழாக்குஜலம் விட்டு முக்காலாழாக்காக 
சுண்டக்சாச்சி ஆவின்பால் ஆழாக்கு விட்டு சீனிபலம் - க - சேர்த்து 
நாளொன்றுக்கு இருவேளை மண்டலம் கொள்ளவும் , பத்தியமில்லை , 
ஊஷ்ணபதார்த்தம நீக்கவும் . 


உ - வது மருந்து . 
சீரகம், ஏலம் , சுக்கு , அதிமதுரம் , தேவதாரம் . நன்னாரி , நெற் 
பொரி , விளாயிலை , கொத்துமல்லி , சித்தாமுட்டி , பச்சைப்பயறுஇவை 
களைச்சமன்கொண்டு முன்போலக்கியாழமிட்டுமண்டலம் கொள்ளவும் . 

கூ - வது மருந்து . 
சழல்பருப்பு , வெள்ளைப்பூண்டு , கடுகு , வசம்பு , சுக்கு இனை 
களைச் சமன் கொண்டுபொடித்து முன்போல்கியாழமிட்டு கால்மண்ட 
லம் கொள்ளவும் . 


சஅ 


பதினெண் சித்தர்கள் 


ச - வது மருந்து . 
நெற்பொறி பயறு , வில்வம் , முல்லை , சீரகம் , ஏலம் , சுக்கு , நெல் 
லி , பேய்ப்புடல் , பன்னீர்ப்பூ இவைகளைச்சமன்கொண்டு முன்போல 
செவ்விளநீர்விட்டுக்காச்சி இருவேளை - உ ய - நாள் கொள்ளவும் . 

- வது மருந்து . 
பூரம் விறாகனெடை - கவ , லிங்கம் - வ , மிளகுபலம் - க இவைகளை 
மலைத்தேனால் - ச - ஜாமமாட்டி தூதுளங்காய்ப்பிரமாணம் - ரு - நாள் இரு 
வேளைகொள்ளவும் , கடும்பத்தியம் . 

சா - வது மருந்து . 
வெண்காரம் , தாளகம் , கெந்தி , பூரம் , லிங்கம் , காந்தம் , மனோ 
சிலை , சுக்கு , மிளகு , திப்பிலி , தான்றிக்காய் , நெல்லிக்காய் , கடுக்காய் 
வகைக்குப்பலம் க இவைகளைத்தேனில் ஜாமமாட்டி தூ துளங்காய்ப் 
பிரமாணம் குளிகைசெய்து - ய - நாட்கொள்ள கொடியவினைசம்மந்தமா 
கிய குன்மரோகங்கள் விட்டோடிப்போமென்றறிக. 

தாளகத்தைச் சுண்ணத்தில்வைத்தெரிக்கவும் , கெந்தியை ஆவி 
ன்பாலில் வேகவைத்தெடுக்கவும் , லிங்கத்தை முலைப்பாலிலூறப்போ 
டவும் , காந்தத்தை நிம்பழச்சாற்றில்- ஈ -நாளூரப்போட்டெடுக்கவும் , 
பூரத்தைப் படிகாரநீரில்- ங -நாளூறப்போடவும் , மனோசிலையை மிள 
குநீரில் - ந -நாளூரப்போடவும் , சூரணங்களை ஆவின்பாலில்பிட்டுவை 
க்கவும் சுத்தியாம் , கடும்பத்தியம் . 

மற்றைய குன்மரோகத் தொகைகளையும் , நாடிநடைகளையும் , 
வியாதிக்குறிகளையும் . பத்தியபாகங்களையும் - க - ம் பாகம் , உ - ம் பாகம் , 
கூ - ம் பாகமாக முறைமுறையே அச்சிடுவோமாக . 

இனி சூலைரோகங்களையும் , நாடிநடைகளையும் . ரோகநிதானங் 
களையும் , அவுஷதபாகங்களையும் , பத்தியகிரமங்களையும் , சுத்திவகை 
களையும் , சூலைரோகத்தொகுப்புகளையும் , சிலதுகூறுவோமாக . 

சூலை ரோக உற்பத்தி . 


. 


சித்தினிமடவாரிடஞ் சையோகித்தலாலும் , ஓயாத ஈடையி 
லும் , அக்கினிமந்தத்தினாலும் , பனியில் திரி தலாலும் , துவர்ப்புள் 
ளவைகளை யறுந்துதலினாலும் , லாகிரிகளுண்பதினாலும் , பிறர் பசிக்க 
உண்ணுதலாலும் , அதிதிகளை அடித்தலாலும் , பொறாமை வஞ்சகத் 
தினாலும் , பொருளின்மையாலும் , சூலைரோகம் வந்தெய்துமென் 
நறிக . 


இராஜவயித்தியபோதி நி . 


சக 


சூலைரோகத்தொகைகள் . 
வாதசூலை , பித்தசூலை , ஐயசூலை , மேகச்சூலை , முதிர்சூலை , கார் 
சூலை , பக்கசூலை , குன்மசூலை , அத்திசூலை , சுரச்சூலை ; தூரச்சூலை , 
கரச்குலை , அடிவயிறு சூலை , விலாசூலை , தொந்தசூலை ஆகிய சூலைரோ 
கவகைகள் பதினைந்தாகவிளைந்ததென்றறிக . 

வாதசூலை வருதல் . 
வாதநாடியானது திமிர்த்து மத்தகஜம்போல் நடக்கில் கைகாலு 
ளைவு , திமிறு , அதிநித்திரை , தேகமினுமினுப்பு , பசியில்லாமை , மல 
பந்தம் , அசீரணம் , மார்பு , விலாப்பக்கம் , வயிறு முதலியவிடங்களில் 
ஈட்டியால் குத்துதல்போன்றிருத்தல் ஆகியகுணங்களோடு வந்தெய் 
துமாம் வாதசூலைரோகமென்றறிக . 

நிவர்த்தி கியாழம் . 
சுக்கு , மிளகு , சீரகம் , திப்பிலி, ஏலரிசி , வாப்விளங்கம் , கடுகு 
ரோகணி , கழல்பருப்பு , வில்வவோடு , நெல்லிஈர்க்கு . கொத்துமல்லி , 
சீந்தில் , நன்னாரி , பேய்ப்புடல்இவைகள்சமன்கொண்டுநறுக்கிப்பாண் 
டத்திட்டு - 2 -படி ஜலம்விட்டு ஆழாக்குஜலமாக்கி சீனிபால்சேர்த்து 
உய - நாள் இரண்டுவேளை சாப்பிடவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
கிளைமான் கொம்பைச் சுட்டெடுத்து வெள்ளாட்டுச்சாணத்தில் 
ய -நாளூறப்போட்டுக் கடுரவியில் வைத்து கறுநொச்சிச் சாற்றால் 
ச - ஜாமமாட்டி சிறுவில்லைசெய்துகெஜபுடமிட்டெடுத்து திரிகடுகு சூர 
ணத்தில் பணவெடைவைத்து நெய்கலந்து - உய - நாள் இருபோதுசாப் 
பிடவும் , இச்சாபத்தியம் . 

கூ - வது மருந்து . 
பரங்கிவைப்புசூதபற்பம் பலம் - க , படிகாரத்தில் வைத்தெடுத்த 
பூரபற்பம் விறாகனெடை - உ 2 , பாலில் வேகவைத்தெடுத்தநெல்லிகெ 
ந்தி விறா - ரு இவைகளைக் கற்றாழைச்சோற்றால் - ஈ - ஜாமமாட்டியாட்டி 
மணல்மறைவில் -ய - புடம் போட்டெடுத்து காசெடைவெண்ணையில் 
ய - நாள்கொள்ளவும் வாதசூலைரோகம் விட்டோடிப்போமென்றறிக , 
கடும்பத்தியம் . 

பித்தசூலை வருதல் . 
பித்தநாடியானது கொதித்துக்கிறுகிறுத்து சாரையைப்போல் 
நடக்கில் கிறுகிறுப்பு , சுழலைமூர்ச்சை , நாவரட்சி , தேகம் கனகனத் 


குய 


பதினெண்சித்தர்கள் 


திருத்தல் , மேனிவுலரல் , முகஞ்சோர்தல் , அடிவயிற்றில் நமநமப்பா 
யிருத்தல் , தொண்டையில் கார்போன்றிருத்தல் , மாரில் எரிச்சல் ,உள் 
ளங்கைகால் எரிச்சல் , அக்கினியேகுடிகொண்டு - வாய்வாய்ப்பிரண்டு 
தேகத்தில் பலவிடந்தங்கி பிடித்துநோக்காடும் , குணம்வேறுபட்டும் 
ஆகியகுணங்களோடு பித்தசூலைரோகம் வந்தெய்து மென்றறிக . 

நிவர்த்தி கியாழம் . 
திப்பிலி , சீரகம் , ஏலரிசி , சுக்கு , நன்னாரி, பற்பாடம் , பேய்ப் 
புடல் , நெல்லி , முள்ளி, ஆவாரைவேர் , முத்துக்கொட்டைவேர் , தே 
வதாரம் , பன்னீர்ப்பூ , சித்தாமுட்டி , நெற்பொறி , பரங்கிசெச்கை , 
நெல்லுபொறி இவைகள் சமன்கொண்டு , நறுக்கிப் பாண்டத்திட்டு 
க - படிஜலம் விட்டு ஆழாக்குஜலமாகச் சுண்டக்காச்சி சீனி , ஆவின்பால் 
கூட்டி - உய - நாள் அந்திசந்திகொள்ளவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
எள்ளெண்ணை படி - 2 - கழற்சியிலைச்சாறு , பொன்னாங்கண்ணிச் 
சாறு , பொடுதலைச்சாறு , இஞ்சிச்சாறு , நிம்பழச்சாறு , கொத்துமல் 
லிச்சாறு , புதினச்சாறு , கீழ்க்காய்ச்சாறு , கையாந்தகரைச்சாறு , மண 
த்தக்காளிச்சாறு வகைக்குப்படி - வ , சுக்கு , மிளகு , சீரகம் , ஏலரிசி , 
திப்பிலி , கோஷ்டம் , வால்மிளகு ; அதிமதுரம் , அக்ராகாரம் , வாய்வி 
ளங்கம் , வகைக்குப்பலம் க , ஆவின்பால்படி - வ , ஒன்றுசேர்த்து நீர்வ 
ற்றமெழுகுபதத்தில் காச்சி இறக்கி , மூன்றுநாள் முலைப்பாலில் ஊரப் 
போட்ட இரசகற்பூரம் விறாகனெடை - க - பொடித்துப்போட்டு உச்சிக் 
கரண்டி வீதம் - எ- நாள் மூன்றுமுறைசாப்பிடவும் , கடும்பத்தியம் . 

.. - வது மருந்து . 
விளக்கெண்ணையில் - உக-விசை உருக்கிச்சாய்த்த சிறுகண்ன. 

கம் 
பலம் - க , நாட்டுச்சர்க்கரையில் சுத்திசெய்த இரசம் பலம் 2 , நெல்லி 
கெந்தி பலம் - க இவைகளை நிம்பழச்சாற்றாலாட்டி கற்பூரசலாசத்து 
பலம் - 2. - க்கு கவசங்கட்டி - எ - சீலைசெய்து -உரு - எருவில்புடம்போட்டு 
அடியிற்கூறிய தேத்தான் லேகியத்தில்பணவெடைவைத்து - உய -நாள் 
அந்திசந்திகொள்ள பித்தசூலை ரோகம் விட்டோடிப்போமென்றறிக . 

தேத்தான் லேகியம் . 
தேத்தான் கொட்டை பலம் கு, சுக்கு , மிளகு , திப்பிலி , ஏலரிசி , 
சீரகம் , ரோகணி , விளங்கம் , தான்றிக்காய் , கடுக்காய் , நெல்லிக்காய் 
வகைக்குப்பலம் - 2 , சூரணித்து பனைவெல்லம் பலம் எஉ , பாகுசெய் 


இராஜவயித்தியபோதி நி . 


GE 


துஷ சூரணத்தைப்போட்டுக்கிண்டி நெய்வார்த்துப்பதமாயினபின் 
இறக்கி தேன்பலம் -உ உ விட்டு து துளங்காய்ப்பிரமாணம் குளிகை 
செய்யவும் , இச்சாபத்தியம் . 

ஐயசூலை வருதல் . 
ஐயாடியானது தடித்து வாதத்திலுறைந்து சோழியைப்போ 
லச்சீய்த்திடில் தொண்டைவலித்தல் , கோழைகட்டல் , அடிவயிறு 
நோதல் , தேகமெங்கும் புண்போலிருத்தல் , வியர்வை தோன்றல் , 
மெய் கண் வெளுத்தல் ,, வாய்நீரூசல் , சுரமடித்தல் , ஒவ்வோரிடங் 
களில் பிடித்துநோதல் , முதுகந்தண்டெலும்பு , மார்பு , விலாப்புரம் , 
இந்த அவயவாதிகளில் வாய்வு தங்கிபிடித்து மூச்சுவிடமாட்டாமல் 
நோதலாகிய குணங்களோடு வந்தெய்துமாம் ஐய சூலைரோகெடென் 
றறிக . 

நிவர்த்திகியாழம் . 
சுக்கு , மிளகு, திப்பிலி , சீரகம், ஏலரிசி , பெருங்காயம் , வெள் 
ளைப்பூண்டு , ஓர்நிறையாய்ச் சிதைத்துப்போட்டு - படி ஜலம் விட்டு 
ஆழாக்கு 

"க்குஜலமாகக்காச்சி இறக்கி - ரு - நாள் இருபோது கொடுக்கவும், 
இச்சாபத்தியம் . 

4 -வது மருந்து . 
சாரம் , பூநீறு , பூரம் , படிகாரம் ,வெடியுப்பு வகைக்குப்பலம் - வ ) 
மிளகுபலம் - கவ , சுக்கு , திப்பிலி , ரோஜாப்பூ வகைக்குப் பல - க 
இவைகளை நிம்பழச்சாற்றாலாட்டி சிறுசுண்டக்காய் வீதம் குளிகை 
செய்து - ய - நாள் இருபோதுசாப்பிடவும் , சடும்பத்தியம் . 

கூ - வது மருந்து . 
படிகாரபற்பம் , பூரபற்பம் , லிங்கம் , இரசபற்பம் வகைக்குவிறா 
கனெடை - க இவைகளைப் பொன்னாங்கண்ணிச்சாற்றில் கூ - ஜாமமாட் 
டிப் பின் நிம்பழச்சாற்றில் - ச - ஜாமமாட்டி மிளகுப்பிரமாணம் குளிகை 
செய்து கால்மண்டலம் இருபோதுசாப்பிடவும் , இச்சாபத்தியம் - அன் 
றிபடிகாரத்தை குடுவைக்குள்வைத்துக் கீழும் மேலும் ஆவின்வெண் 
ணையைப்பொதிந்து வாய்மூடி- ங -சீலைசெய்து புடம் போடவும் , பூரத் 
தைப்படிகாரத்துக்குள் துளைசெய்துவைத்து துவாரம்மூட ஷ படி 
காரத்தூள் கொட்டி- ஈ - சீலைசெய்து புடம்போடவும் . ஐயசூலைரோகம் 
விட்டகலுமென்றறிக. 

குன்மசூலை வருதல் . 
பித்தமும் வாதமு மொருங்குசேர்ந்து நண்டைப்போலக்கிளறி 
நடக்கில் வயிறுபொருமல் , அடிவயிறு வில்போன்றிருத்தல் , வாய் நீ 


பதினெண்சித்தர்கள் 


. 


கால் , சத்தியுண்டாதல் , கிறுகிறுப்பு , மூர்ச்சை , நாவரட்டல் , மேனி 
கறுத்தல் , தேகம்வாடல் , மலஞ்சிக்கல் ஆசனத்தில் குத்தல் , பத்துவி 
தக்கறிகளோடு போசனமருந்தியது போல் ஏப்பம் விடல் , வியர்வை 
தோன்றல் , நாவுருசியில்லாமை , பசியில்லாமை , புளித்த ஏப்பம் , நாட் 
குநாள் மேனிவாடல் , நாவரட்டல் ஆகியகுணங்களோடு வந்தெய்து 
மாம் குன்மசூலைரோகமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
செய்யூருப்புபடி - க , ஆத்தும்மட்டிக்காய்ச்சாறு , நிம்பழச்சாறு , 
கழற்சியிலைச்சாறு , சீரகக்கியாழம் வகைக்குப்படி - க இவைகளை ஒன் 
றுபடுத்திக்கறைத்து நீரெல்லாஞ்சுண்டக்காச்சி உப்பாக்கி ஒருபலமெ 
பத்து சீரகம் சமன்சேர்த்து மிளகுநீரில் மெழுகாகஆட்டி தூதுளங் 
காய்ப்பிரமாணம் பத்துநாளிருபோதுகொள்ளவும் இச்சாபத்தியம் . 

2 - வது மருந்து . 
சுக்கு , மிளகு , சீரகம் , ஏலரிசி , திப்பிலி வகைக்குப்பலம் - க , சூர 
ணித்துப்பின் இஞ்சிச்சார் , நிம்பழச்சார் , புதினாச்சாறு ஒன்றுபடுத்தி 
ச - ஜாமமாட்டி ஒருமலதுவரைப் பிரமாணம் குளிகைகட்டி - ய -நாள் 
இருபோது சாப்பிடவும் , புளிமிளகாய்க்குப்பதில் மிளகு எலுமிச்சம் 
பழம் சேர்க்கவும் , உஷ்ணபதார்த்தமும் , கடுகு மல்லெண்ணையும் நீக் 
கவும் . 

கூ - வது மருந்து . 
இஞ்சி , மிளகு , திப்பிலி , சீரகம் , ஏலரிசிவகைக்குப்பலம் க , இந் 
துப்பு , வளையலுப்பு , வெடியுப்பு , சோத்துப்பு , வெண்காரம் , வகைக் 
குப்பலம் இவைகளை மலைத்தேனில் - கா -ஜாமமாட்டி சிறுசுண்டக் 
காய்வீதம் குளிகை செய்து நிம்பழச்சாறுபடி அரைக்காலில் கலந்தீய 
குன்ம சூலைரோகம் விட்டோடிப்போமென்றறிக , இச்சாபத்தியம் . 

தொந்தசூலை உற்பத்தி . 
வாதம் , பித்தம், சிலேற்பனமாகிய மூன்று நாடிகளும் சிலவேளை 
ஒன்றுக்கொன்று உயர்ந்தும் , தாழ்ந்தும் , சமப்பட்டும் , உராய்த்தும் , 
கிடுகிடுத்தும் , அமர்ந்தும் , கொதிப்பெடுத்தும் , அந்தந்தநடைகள் பிச 
கியும் நடக்கில் தேகமெங்கும் வலித்தும் , கைகால்களோய்ந்தும் , கீல் 
கள் பிடித்தும் , நாவுதினவெடுத்தும் , நெஞ்சில் கார்போன்றிருந்தும் , வா 
ந்தியெடுத்தும் , ஏப்பம் விடுத்தும் , மனம்பேதித்தும் ஆகியகுணங்க 
ளோடு வந்தெய்துமாம் தொந்தசூலைரோகமென்றறிக . 


இராஜவயித்தியபோதி நி . 


கூ 


நிவர்த்தி மருந்து . 
வெண்காரம் , சாரம் , படிகாரம் , பூநீறு , சோத்துப்பு வகைக்குப் 
படி அரைக்கால் பொடித்து படிநிம்பழச்சாற்றில் கறைத்து சுண்டக் 
காச்சி உப்பாக்கிப் பின்வங்காரவாசிச்சாற்றால் - ச - ஜா மமாட்டிப் பில்லை 
செய்து - உய - எருவில் புடம்போட்டெடுத்து விறாகனெடைவீதம் சீர 
கச்சூரணத்தில்வைத்துண்ணவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
பூரம், படிகாரம் , இரசச்செந்தூரம் , அயச்செந்தூரம் , சோத்து 
ப்பு , இந்துப்பு வகைக்கு விறாகனெடை - க இவைகளை இஞ்சிச்சாற்றி 
ல் - ச - ஜாமம் , நிம்பழச்சாற்றில்நாலுஜாமமாட்டிப்பில்லைசெய்துணர்த்தி 
ஒட்டில்வைத்து ஒருமூடி - எ -சீலைசெய்து - ய - எருவில்புடம்போட்டெடு 
த்து விறாகனெடை - வ - வீதம் இஞ்சிச்சூரணத்தில் வைத்துண்ணவும் 
கடும்பத்தியம் , இஞ்சியை ஆவினெய்யில் பொன்வறுப்பாய்வறுத்து 
லர்த்திச் சீரகம் சமன்சேர்த்துச் சூரணிக்கவும் . 

கூ - வது மருந்து . 
இரசம் , கெந்தி , இரசபற்பம் , காந்தம் , மனோசிலை வகைக்குவி 
ராகனெடை - க இவைகளைமிளகுநீரில் - அ - ஜாமமாட்டிப் பின்நிம்பழச் 
சாற்றில் - சு - ஜாமமாட்டி துவரைப்பிரமாணம் குளிகை செய்து சீரகம் , 
திப்பிலி, ஏலரிசி , சமன் சேர்த்த சூரணத்தில் - ரு நாளிருபோதுவைத் 
துண்ண மகாகொடியதொந்தசூலைரோகம் வீடுவிட்டுக் காடுறையுமெ 
ன்றறிக , கடும்பத்தியம் . 

சூலைரோகம்பதினைந்துக்கும் பொது அவுஷதங்கள் . 
கல்லுப்புபடிஒன்றை ஆடுதீண்டாப்பாளைச்சாறு , பொற்றலைக்கை 
யான்சாறு வகைக்குப்படி.க - ல் கறைத்து சுண்டக்காச்சி உப்பாக்கி அந் 
தஉப்பை ஷை ஆடுதீண்டாப்பாளைச்சாற்றால் விசைக்கு - ச - ஜாமவீத 
மாட்டியாட்டிப் பில்லைசெய்து - உ D- எருவில் - ய - புடம்போடச் செந்தூ 
ரமாகும் , செந்தூரத்தை பணவெடை சீரகலேகியத்தில் வைத்து 
ய - நாள் இருபோதுண்ணவும் , இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
கடுக்காய் , தான்றிக்காய் , நெல்லிக்காய் , முள்ளி , வாய்விளங்கம் , 
சீரகம் , மல்லி , அதிமதுரம் , தாளிசப்பத்திரி , ஏலரிசிவகைக்குப்பலம் 
க , சூரணித்து ஆவின்பாலில் பிட்டுவைத்து சீனிபாகுசெய்து சூரண 
த்தைக்கிண்டி நெய்விட்டிறக்கி தேன்கலந்து கொட்டைப்பாக்களவு 
லேகியத்தை - ய - நாள் சாப்பிடவும் , இச்சாபத்தியம் . 


முச 


பதினெண்சித்தர்கள் 


11 


* 


. - வது மருந்து . 
உப்புபலம் ஐந்தை சித்தாமணக்கு இலைச்சாற்றில் - ச - ஜாமம் 
சீமைகரசலாங்கண்ணிச் சாற்றில் - ச - ஜாமமாட்டிப் பில்லை செய்து 
ய - எருவில்புடம் போட்டு சிங்கிபற்பம் , திப்பிலி ,சீரகம் வகைக்குப்பலம் 

சேர்த்து தேன்விட்டாட்டி தூதுளங்காய்ப் பிரமாணம் - டு -நாளிரு 
போது கொள்ளவும் , இச்சாபத்தியம் . 

ச - வது மருந்து . 
கல்லுப்பை எருக்கம்பாலிலூரப்போட்டுப்பின்ச துரக்கள்ளிக்கட் 
டையைத் துளைத்து அதனுளுப்பைவைத்துஷை பிரடை கொண்டு மூடி 
சீலை செய்து முழப்புடம்- ங - போட்டெடுத்து சுக்குலேகியத்தில் வைத் 
துண்ணவும் , இச்சாபத்தியம் . 

டு - வது மருந்து . 
ஆவின்பாலில் வேகவைத்தெடுத்த கெந்தி , சுக்கு ,மிளகு ,திப்பிலி ; 
தான்றிக்காய் , நெல்லிக்காய் , கடுக்காய் , வாய்விளங்கம் , ஓமம் , கடுகு , 
கிராம்பு , ஜாபத்திரி , கடுகுரோகணி , சிவதைவேர் , கோஷ்டம் , பரங் 
கிப்பட்டை அமுக்கராவகைக்குப் பலம்- க- சூரணித்து நெய்சீனிகலந் 
து திரிகடிப்பிரமாணம் - ய -நாளிருபோதுண்ணசகலசூலைரோகங்களும் 
விட்டோடிப்போமென்றறிக. 

மற்றைய சூலைரோகங்களையும் , நாடிக்குறிகளையும் ; வியாதிரூபங் 
களையும் , அவுஷதபாகங்களையும் , சுத்திசெய்யும்வகைகளையும் , பத்தி 
யபாகங்களையும் , க - ம் - பாகம் , உ - ம் - பாகம் , கூ - ம் -பாகமாக முறைமுறை 
யே அச்சிடுவோமாக . 

இனி மேகரோகங்களும் , நாடி நடைகளும் , வியாதிக்குறிப்புகளு 
ம் , அவுஷதப்போக்குகளும் , சுத்திவசைகளும் , பத்தியபாகங்க , 
சிலது சொல்வோமாக , 

மேகரோக உற்பத்தி . 


ளந்தைப்பருவத்தில் பற்பலமாதர்களிடம்பகலிரவின்றி நாடோ 
றும் லீலை புரிவதினால் மூலத்திலிருந்து சடராக்கினிமேலெழுந்து விந் 
துவை நீற்றச் செய்து வெளிகாணுகையில் நாபியிலிருந்து அக்கினிமந் 
தம்பற்றி ஆண்குறியின் துவாரவழிமுழுமையுமிரணமாகி மேகரோக 
த்தை விளைவிக்குமென்றறிக . 


இராஜவயித்தியபோதிநி. 


ந 


மேகரோகத் தொகைகள் . 
வெள்ளை மேகம் , இரத்தமேகம் , மதுமேகம் , தந்திமேகம் , ஆச் 
சியமேகம் , சுத்தமேகம் , பிரமியழேகம் , மாங்காவிமேகம் , அப்பியமே 
கம் , ஆபிரம்மியமேகம் , சாம்பீர்ணமேகம் , சாத்தியமேகம் , ஆவிருக 
மேகம் , வாசமேகம் , உத்தமமேகம் , கிரந்திமேசம் , அழகுமேகம் , மச் 
சமேகம் , சுராரிமேகம் , சுக்கிலமேகம் , உதகமேகம் ஆகிய மேகரோக 
வகைகள் இருபத்தொன்றாகவழங்கியதென்றறிக . 

வெள்ளை மேகம்வருதல் . 
பித்தநாடியானது அழலையுண்டாகி மான்போலக் குதித்து நடக் 
கில் பசியில்லாமை , கைகால்களசதி , சோம்பல் , தூக்கம் , நாவரட்சி , 
மனஞ்சோர்தல் , லிங்கத்துவாரத்திலெரிச்சல் , சிறுநீர்விடு முன் இந்திரி 
யத்தைப்போல்கீழ்வீழ்தல் , ஆண்குறிக்கு அதிகாரகாலத்தில் அடித் 
தண்டுநோக்காடு , நீர்ச்சுருக்கு ஆகியகுணங்களோடு வந்தெய்துமாம் 
வெள்ளைமேகரோகமென்றறிக . 

நிவர்த்தி மருந்து . 
சுக்கு , சீரகம் , ஏலரிசி , திப்பிலிவகைக்குப்பலம் - க , சூரணித்து 
இரசகற்பூரம் விறாகனெடை - க - சேர்த்து சித்தாமணக்கெண்ணைபடி . 
வ - கூட்டிக் கலக்கி உச்சிக்கரண்டி வீதம்- D- நாளிருபோதுண்ணவும் , 
அன்றி சூரணங்களை ஆவின்பாலில் பிட்டுவைக்கவும் , இரசகற்பூரத் 
தை ஈ -நாள் முலைப்பாலிலூறப்போடவும் , கடும்பத்தியம் . 

உ - வது மருந்து . 
கருவேலன் பட்டை , முருங்கைப்பட்டை., நாவற்பட்டை , இல 
வம்பட்டை , ஊஞ்சல்பட்டை , ஒதியம்பட்டை , அத்திப்பட்டைஇவை 
களை கரும்புஇரசத்தில் தோய்த்துதோய்த்து இடித்து வகைக்குசாறு 
படி - வ , நெல்லிரசம் -2 , பொற்கையான்சாறு - வ , கூரெள்ளெண்ணை 
நாழி , பசுவெண்ணை நாழி ஒன்றாய்க்கலந்து சித்தரத்தை , தேத்தான் 
கொட்டை , தாளிசப்பத்திரி , நிலப்பனை , கோறைக்கிழங்கு , கோஷ்டம் 
தேவதாரம் , அமுக்கரா , வெந்தயம் , சாதிக்காய் , லவங்கப்பத்திரி சார 
ப்பருப்பு வகைக்குப்பலம் - வ , நிம்பழச்சாற்றால் க -ஜாமம் தேங்காய் 
ப்பாலாலொருஜாமமாட்டி ஷை எண்ணையிற்கலக்கி அடுப்பேற்றி மெ 
ழுகுபதத்திற் சுண்டக்காச்சி இறக்கி முன்போலச் சுத்திசெய்தபூரம் 
விராகவ பொடித்துப் போட்டு - உ உச்சிக்கரண்டி வீதம் - ய -நாளிரு 
போ துண்ணவும் இச்சாபத்தியம் 


பதினெண்சித்தர்கள் 


5. - வது மருந்து . 
காரீயம்பலம் - க -உருக்கி இரசம்பலம் - க மத்தித்து இருப்புக்கடா 
யில்வைத்துமறுபடியுமுருக்கிகருந்துளசிச்சாறுகொஞ்சம் கொஞ்சமாக 
விட்டு பொற்றலைக்கையான் வேறால் செந்தூரமாகும்வரை தேய்த்து 
ஷை செந்தூரத்தை தேத்தான்கொட்ட்ைலேகியத்தில் - உ - அரிசின்டை. 
வைத்து - ரு -நாளுண்ண வெள்ளையென்னும் மேகரோகம் விட்டகலு 
மென்றறிக , கடும்பத்தியம் . 

இரத்தமேகம் வருதல் 
பித்தநாடியானது ஐயத்திலுறைந்து சமன்மாத்திரை கொண்டு 
அன்னம் போலசைந்துநடக்கில் ஆண்குறித்துவாரமிரணமாகி உதிரப் 
பிரவாகங்கொண்டு அத்துவாரவழியேவந்தும் கைகால்களசந்தும் குறி 
யில் எரிச்சலும் , குத்தலும் பசியில்லாமையும் , யாதின்மேல் பிரியப் 
படாமையும் இடுப்புமுதலிய அவயவாதிகள் நொந்தும் ஆகியகுணங்க 
ளோடு இரத்தமேகம்வந்தெய்துமென்றறிக அன்றி மேற்கூறியவண் 
ணம் மாதர்களுக்குண்டாகில் பெரும்பாடெனக்கொள்க . 

நிவர்த்தி மருந்து . 
அடியிற்கூறிய பாகத்தைப்போல கல்நார் , சிங்கி , பவளம் , நாகமெ 
ன்னுமிங்ளேன்கையும் தனித்தனிநீற்றினஞ்செய்து ஒன்று கூட்டி அதி 
ல்காசெடையெடுத்து சுத்தஜலத்தில் - எ - விசை அலம்பிஎடுத்க கற்றா 
ழைச்சோற்றிலிட்டு சீனிகூட்டி -D-நாளுண்ணவும் , மாலையில் வெண் 
னைகூட்டி யுண்ணவும் , இச்சாபத்தியம் . 

கல்நார் பற்பம் . 
எருமைக்கொம்பு கல்பார்பலம் - உ , ஆவின்கோமயத்தில் - ய -நாளு 
நப்போட்டுப் பின்கறுஊமத்தை இலையை தேங்காய்ப்பிரமாணமறை 
த்து ஷை கல்நாரைஉட்பொதிந்து - நிய - எருவில்புடம் போட்டெடுத்து 
க்கல்வத்திலிட்டு ஆடுதீண்டாப்பாளைச்சாற்றில் - ச - ஜா மமாட்டி ள -எரு 
வில் புடம் - க ஷ சாற்றால் - உ - ஜாமமாட்டிாய- எருவில் புடம் க . 
போடநீறும் , 

சிங்கியென்னும் மான்கொம்புபற்பம் . 
வெள்ளாட்டுச்சாணத்தில் சிறுபிள்ளைகள்சிறுநீர்விட்டுக்கரைத்து 
சிங்கிபலம் - உ ,ய -நாளூறப்போட்டு உய - எருவில்புடம்வைத்தெடுத்துக் 
கல்வத்திலிட்டுக் கருநொச்சிச் சாற்றால் - ச - ஜாமமாட்டி - உய - எருவில் 
புடம் - க கழற்சி இலைச்சாற்றில் - உ - ஜாமமாட்டி - ய - எருவில் புடம் - க . 


போடநீறும் . 


இராஜவயித்தியபோதி நி . 


ருஎ 


1 


பவள பற்பம் . 
நிப்பழச்சாற்றில் பவளம் பலம் - உ , கூ - நாள் ஊறப்போட்டுப்பின் 
முசல் இரத்தத்தால் - சு - ஜா மமாட்டி வில்லை செய்துலர்த்தி ஓட்டில் 
வைத்து ஓடுமூடிசீலைசெய்து கெஜபுடம்போடநீறும் . 

நாகபற்பம் . 
இலுப்பை எண்ணையில்- உக-விசை உருக்கிச்சாய்த்த நாகம்பலம் -2 , 
வில்வயிலை விளாங்காய்ப்பிரமாணமறைத்து ஷை பாகத்தையுட்பொதி 
ந்து - எ - சீலைவலுக்கச்செய்து ள - எருவில் புடமிடப்பற்பமாம் , அல்லது 
நாகத்தை அயக்கரண்டியில் வைத்துருக்கி வில்வவேறால் தேய்க்கத் 
தேய்க்க நீறும் . 

உ - வது மருந்து . 
சிற்றாமணக்கெண்ணைபடி உ , காணிச்சாறு , ஆதண்டைச்சாறு , 
வல்லாரைச்சாறு , மேனிச்சாறு , கையான்சாறு , வில்வ இலைச்சாறு , 
அறுகன்வேர் சாறு , வள்ளிச்சாறு , வெங்காயச்சாறு , சாணிச்சாறுவகை 
க்குப்படி - க கலக்கிப் பின் வெந்தயம் , சீரகம் , கொத்துமல்லி , சிறு 
நாகப்பூ , சாதிக்காய் , லவங்கம் , அதிமதுரம் , கூகைநீர் , சீனம் வகை 
க்கு விறா - க , சேர்த்து மெழுகுபதமாக நீர்வற்றக்காச்சி ,உச்சிக்கரண் 
டி வீதம் -உய -நாளுண்ணவும் , இச்சாபத்தியம் . 

கூ - வது மருந்து . 
நாவல்பட்டை , அத்திப்பட்டை , 

அத்திப்பட்டை , கலியாண முருக்கன்பட்டை 
சமன்கொண்டு எருமைமோரில் தோய்த்துத்தோய்த் திடித்துப் பிழிந் 
தசாறுபடி அரைக்கால் , சந்தனத்தூள்பலம் - உ , நிம்பழச்சாறுபடி 
அரைக்கால் , புளித்தமோர்படி அரைக்கால் இவைகளை ஒன்றுகூட்டி 
அரை ஆழாக்குவீதம் -ரு - நாள் காலையில்சாப்பிட இரத்தமேகரோகம் 
விட்டகலுமென்றறிக , இச்சாபத்தியம் . 

மதுமேகம் வருதல் . 
வாதநாடியானது கிறுகிறுத்தயர்ந்து ஐயத்திலுறைந்து ஆமை 
யைப்போன்று நடக்கில் தேகமிளைத்தல் , நாவினித்தல் , வயிறுகழிதல் , 
சோம்பல் , நித்திரைபங்கம் , சிறுநீர் வெண்மைநிறமாயிருத்தல் , மல 
ஜலம்விட்ட இடத்தில் ஈஎரும்புகளூறல் , நெஞ்சிலிருந்து சளிவிழுந்தி 
டில் உடனே ஈ எரும்புகளூறல் ஆகியகுணங்களோடு வந்தெய்துமாம் 
மது மேகரோகமென்றறிக . 


பதினெண்சித்தர்கள் 


நிவர்த்தி மருந்து . 
சிறுகுடுவையில் வெடியுப்பு பலம் - க - கொட்டி , அப்ரேக்வைத்து 
மேலும் முன் போல் வெடியுப்பு கொட்டி வாய்புரம் வேளையையடைத்து 
ஒருமூடி சீலை செய்து அரைகெஜபுடமிடச்சுண்ணமாம் , வெண்ணையில் 
அரிசியெடை.வைத்து - 0- நாள் காலைமாலையுண்ணவும் , கடும்பத்தியம் . 


உ - வது மருந்து . 
வேப்பெண்ணையில் -உக விசை உருக்கிச்சாய்த்த வெள்வங்கம் 
பலம் வேப்பங்கட்டையைத்துளைத்து ஷைவங்கம் வைத்து பிரடை 
கொண்டு மூடி எ சிலை வலுக்கச்செய்து ள - எருவில் புடமிட்டெடுக்க 
பற்பமாம் , வெண்ணையில் - ய - நாளிருபோதுண்ணவும் , கடும்பத்தியம் . 


கூ - வது மருந்து . 


கோழிமுட்டை ஒட்டைப்பூநீரில்வைத்து சுத்திசெய்து வெள்ளெ 
ருக்கம்பாலாலாட்டி சிறுவில்லைகளாக்கி அகலில்வைத்து மேல்மூடி சீலை 
செய்து - ய - எருவில்புடமிட சுண்ணமாம் , மிளகுசூரணத்தில் பண 
வெடைவைத்து - உய -நாளுண்ண மதுமேகரோகம் விட்டகலுமென் 
றறிக . 

தந்திமேகம்வருதல். 


பித்தநாடியானது தனித்து ஓனான் தலை நீட்டி நீட்டிவாங்குவதை 
ப்போல் வாதத்திலுறைந்தும் இருப்பிடஞ்சேர்ந்தும் பேசில் நடுமுது 
குளைவு , மாரடைத்தல் போலிருத்தல் , இடுப்புக்கடுத்தல் , மயக்கம் , கீல்க 
ளெல்லாம் நோதல் , கழுத்திநோதல் , கை , கால் , மார்பு , அடிவயறு 
முதலியவை எரிச்சல் , அசதி , நித்திரைபங்கம் , மனந்தடுமாற்றம் 
சீரல் , சிலவேளை சந்தோஷம் , பசியில்லாமை , யாதின் மேலும் பிரியப் 
படாமை , லிங்கத்துவாரமிரணமாகி எரிச்சல் , குத்தல் , தினவெடுத் 
தல் , சிறுநீர்விடு முன்னும்பின்னும் தந்திக்கம்பியைப் போல் நிகண்டு 
வெள்ளைவீழ்தலாகிய குணங்களோடுவந்தெய்துமாம் தந்திமேகரோக 
மென்றறிக . 

நிவர்த்திமருந்து . 


அடியிற்கூறிய பாகத்தைப்போல கல்மதம் , கல்நார் , கற்பூரசிலா 
சத்து இம்மூன்றையும் நீற்றினஞ்செய்து ஒன்றுப்படுத்தியதில்பணவெ 
டைதுக்கி கற்றாழச் சோற்றில்வைத்துண்ணவும் , இச்சாபத்தியம் . 


இராஜவயித்திப் போதிதி . 


கம். 


கல்மதத்தைப் பொடுதலைச்சாற்றில் - ங -நாளூரப்போட்டுப்பலமெ 
டுத்து சுண்ணாம்பில் பொதிந்து ஒருசீலைசெய்து -உரு - எருவில் புடமிட் 
டுப்பின் கல்வத்தில்வைத்து வேளைச்சாற்றால் - ச - ஜாமமாட்டி வில்லை 
செய்து ஷை சுண்ணத்தில்வைத்து -நிய - எருவில்புடமிடப்பற்பமாம் . 


கடல் நடார் . 


எருமைக் கொம்பு கல்நாரை ஆவின்கோசலத்தில்- ஈ -நாளூரப் 
போட்டுப்பலமெடுத்து தேங்காய்ப்பிரமாணம் கருவூமத்தையும் , நல் 
வேளையுமறைத்து கெஜபுடமிட்டுப் பின்வேளைச்சாற்றில் --- ஜாமமாட் 
டிவில்லைசெய்து சுண்ணாம்பில்வைத்துக் கவசித்துக் கெஜபுடமிடப் 
பற்பமாம் . 

கற்பூரசிலாசத்து . 
கற்பூரசிலாசத்தை துண்டுகளாக்கி நிம்பழச்சாற்றில் - க -நாளுரப் 
போட்டுப்பலமெடுத்து இலைகனம் சுண்ணாம்புகவசஞ்செய்து ஒருகுடு 
வையில்வைத்து முசுமுசுக்கைச்சாறு பொடுதலைச்சாறு வகைக்குப் 
படி - வ ; நிறுவுளிகொழுந்து நாரத்தங்காயளவுகறைத்து ஷை குடுவை 
யில்வைத்து மேல்ஓடுடி சீலைசெய்து - ருயா - எருவில் புடமிடப் பற்ப 
மாம் , இம்மூன்று மொருதொடர் . 
ஆச்சியமேகம் வருதல் . 

. 
ஐயநாடியானது மிகக்கொதித்து பித்தத்திலுறைந்து நாகம்போ 
லச்சீறிப்பாய்ந்திடில் மலஜலஞ்சிக்கல் , உள்ளங்கைகால் வியர்த்தல் , 
நாவிற்சலமூறல் , லிங்கத்துவாரம் பெருத்துக்கடுத்தும் எரிச்சலாகியும் 
தினவெடுத்தும் , நீர் விடுமுன் அல்லது பின் நெய்போலிறங்கலுமாகிய 
குணங்களோடுவந்தெய்துமாம் மகாகொடிய ஆச்சிய மேகரோகமென் 
றறிக , அப்படி இறங்கியநெய்யை சீலையில்ஊட்டி விளக்கில் கொளு 
த்த எரியும்பரீட்சையால் கண்டுகொள்க . 

நிவர்த்தி மருந்து . 
ஆலம்விழுது இரண்டு பிடி , பரித்திவேர்த்தோல் , அசுவகெந்திக் 
கிழங்கு , ஆவாரைவேர்ப்பட்டை , வெள்வேலம்பட்டை , நாவற்பட் 
டை , ரேவல்சின்னிப்பட்டை வகைக்குப்பிடி - க , பரித்திப்பிஞ்சு பா 
த்திப்பருப்பு வகைக்குச் சிரங்கை-க , ஏலம் , அதிமதுரம் வகைக்கு 
விறா - ய , செங்கழுநீர்க்கிழங்கு , கோஷ்டம் , கிராம்பு , ஜாதிக்காய் , சாதி 
பத்திரி வகைக்குவிறா ரு , திப்பிலிவிறா ச , பொரிகாரம் , ஜாதிலிங்கம் 


பதினெண்சித்தர்கள் 


வலைக்கு விறா -2 , முந்திரிகைப்பழம் , தேன்மெழுகு வகைக்குப் 
பலம் 2 , பேரீச்சம் பழம் சிறா- சி !, நெரிஞ்சிக்காய் எலுமிச்சை அளவு 
இவைகளை ஆவின்பாலாலாட்டி நாழி ஆவின்பாலிற் கறைத்து அதில் 
நெல்லிக்காய்ச்சாறுநாழி -வ , ஆவினெய்நாழி ங , ஒக்கவிட்டுச்காச்சிக் 
கிருதமாகச்செய்து நாளொன்றுக்கு மாகாணிப்படி.விதமுண்ணவும் , 
இச்சாபத்தியம் . 

உ - வது மருந்து . 
துளசிச்சாறு , இஞ்சிச்சாறு , கையான்சாறு , வேளைச்சாறு , தக் 
காளிச்சாறு , வீழிச்சாறு , பிரண்டைச்சாறு , அத்திப்பட்டைச்சாறு , 
வேப்பம் பட்டைச்சாறு , நுணாச்சாறு , சின்னியிலைச்சாறு , நற்சங்கன் 
சாறு , டேனிச்சாறு , கலவைச்சாறு நிம்பழச்சாறு வகைக்குப்படி - வ , 
ஆவினெய்வீசை - உ , ஆவின்பால்படி இவைகளை ஒன்றுபடுத்திப் 
பாண்டத்திலிட்டு சீரகம் , ஏலரிசி , திப்பிலி , கடுகுரோகணி , விளங் 
கம் , மதுரம் , கோஷ்டம் , கடுக்காய் வகைக்குப்பல மொன்றுசேர்த்து 
நீர்வற்றுக்காச்சி இறக்கிப் பூரம் விறா உஉ , பொடித்துப்போட்டு உச் 
சிக்கரண்டி -உ -வீதம் -உய-பாளிரு போதுண்ணவும் கடும்பத்தியம் . 

கூ - வது மருந்து . 
சிந்தாமணக்கெண்ணை படி - க , முள்ளங்கி , வெள்ளறுகு , கற்றா 
ழை , வல்லாரை , நாளி , பூவரசன்பட்டைச்சாறு வசைக்குப்படி - க , 
அத்திப்பால் , ஆவின்பால் வகைக்குப்படி - க , கோஷ்டம் , மதுரம் , 
சுக்கு , மிளகு , திப்பிலி , சீரகம் , ஏலரிசி , சடாமாஞ்சி , வெந்தயம் , ப ! ர 
ங்கிச்செக்கை ரோகணி , வால்மிளகு . கடுக்காய்ப்பிஞ்சு, சிறுதேக்கு 
வகைக்குப் பலம் - க - பொடித்து செவ்விள நீரால் மைபோலாட்டி ஷை 
எண்ணையும் , சாறும்பாலும் ஒன்றுபடுத்தியதில் கறைத்து நீர்வற்றக் 
காச்சி கால்கரண்டிவீதம் சய நாளிருபோதுண்ண மகாகொடிய ஆச் 
சியமேகரோகம் விட்டகலுமென்றறிக , கடும்பத்தியம் . 


மேகரோகங்கள் - உக - க்கும் பொது அவுஷதங்கள் . 


மிளகறுணை , வெள்ளைச்சாரணைவேர் , முந்திரிகைவேர் , முருங் 
கை , வேம்பு , கற்றாழை , வள்ளி , சீந்தில் கட்டுக்கொடி கரிசலாங் 
கண்ணி , பொன்னாங்கண்ணி , அமுக்கரா , சங்கங்குப்பி , நீர்பூலா, 
விழுதி , நிலப்பனைவேர் , அழிஞ்சில்பட்டை , சிறுவிளா , வெள்ளறுகு , 
வல்லாரை , ஆவாரை , முடக்கொத்தான் , அகத்திவேர் வகைக்குப் 
பலம் , வெந்தயம் , சீரகம்வகைக்குப்பலம் - அ இவைகளைக் கல்லூர 


இராஜவயித்தியபோது நி . 


காக 


லில் தாக்கி யசு -படி ஜலம்விட்டு- ச - படியளவு சுண்டக்காச்சி , வெள் 
ளைப்பூண்டு சாறுபடி -2 , ஆவின்பால்படி -2 , சித்தாமணக்கெண்ணை 
படி -2 , வெள்ளைச்சர்க்கரைபலம் - அ இவைகளை ஒன்றுபடுத்திநீர்வற்ற 
மெழுகுபதமாகக்காச்சி இறக்கி மேல்மூடிசெல்லுதானியத்தில் பட்சம் 
சமாதிவைத்துப் பின்நாளொன்றுக்கோர்சரண்டி வீதம் மண்டலம் கொ 
ள்ளவும் , பத்தியம் கடுகெண்ணையும் , ஊஷ்ணபதார்த்தங்களுமாகா , 

அன்றி மேற்கூறிய எண்ணையை உட்கொள்ளுமுன் கல்பார்பம் 
பம் பணவெடை வெண்ணையிலுண்ணவும் . 


உ - வது மருந்து . 
சித்தாமணக்கெண்ணை படி - க , முலைப்பால்படி -2 , கேசரியென் 
னும் கழுதையின்சிறுநீர், ஆவின்பால் , அத்திப்பால்வகைக்குப்படி - க , 
விழுதி, குமரி , வல்லாரை , ஈன்னாரி கறுதாளி, கும்மட்டிசாறுவகைக் 
குப்படி - க , செவ்விளநீர் படி - க இவைகளை ஒன்றுபடுத்தி சுக்கு , மிள 
கு , திப்பிலி , நெல்லிக்காய் , தான்றிக்காய் , கடுக்காய் , சீரகம், கொத்து 
மல்லி , கோஷ்டம் , மதுரம் , ரோகணி வகைக்குப்பலம் - ரு ; வால்மிள 
குபலம் - க , செவ்விளநீராலாட்டி ஷை எண்ணை யிற்குழப்பி அடுப்பே 
ற்றி மெழுகுபதமாகக்காச்சி உச்சிக்கரண்டி -க- வீதம் - சாய -நாள் கொள் 
ளவும் கடும்பத்தியம் . 


க - வது மருந்து . 


நிலப்பனை , ஒதியம்பட்டை , கருங்காலிப்பட்டை , நாகப்பட்டை , 
அரசம்பட்டை. இவைகளை இடித்து - அ - ப்டி ஜலம்விட்டு- ச -படி ஜல 
மாகக்காச்சி , ஆவின்பால்படி உ , புளியாரை , கொவ்வை , நற்சங்கன் 
சாறு வகைக்குப்படி க - சேர்த்து பொன்முசுட்டை , சிறுகாஞ்சோறி , 
விளாம்வித்து , கொத்துமல்லி , சுக்கு , மிளகு , திப்பிலி, நெல்லிக்காய் , 
தான்றிக்காஃப் , கடுக்காப , பேரீச்சன் , முந்திரிகை , மாம்பருப்பு , காட் 
டத்தி , கீழ்க்காய்நெல்லி , அதிவிடையம் , வில்வப்பிஞ்சு, விளாம்பிஞ்சு, 
மாதுளம்பிஞ்சு , சந்தனம் , சாத்திரபேதி , புளிவிரைத்தோல் , கோரை 
க்கிழங்கு , சிறுநாகப்பூ , லவங்கப்பட்டை . , குராசானிஓமம் , அமுக்கரா 

கக்குக்கழஞ்சி -2 யாவையும் ஆவின்பாலாலாட்டி ஆவின் நெய் 
படி -உ - ல் கலந்து மேற்கூறியவைகளையும் ஒன்றுபடுத்தி மெழுகுபத 
மாகக்காச்சி உச்சிக்கரண்டி வீதம் எடுத்து அடியிற்கூறிய நாகபற்பம் 
அரிசி எடைகலந்து உ D நாளிருபோதுண்ணவும் , கடும்பத்தியம் . 


கா 2 


பதினெண்சித்தர்கள் 


நாகபற்பம் . 
வேப்பெண்ணையில் உக - விசை உருக்கிச்சாய்த்த சிறுகண்ணாகம் 
பலம் ஒன்றைதகடதாக்கி வேளையை விளாங்காய்ப்பிரமாண மறைத் 
துக் கவசித்து சுண்ணாம்புபொதிந்து எழுசீலை செய்து முழப்புடம்போ 
- நீறும் . 

ச - வது மருந்து . 


சொவ்வைச்சாறு , காணி , வல்லாரை , செருப்படை , ஆனைகெரு 
ஞ்சி சீந்தில் கண்டு , அரசன்பட்டைசாறு வகைக்குப்படி. 2 , சித்தா 

க்கெண்ணை , எள்ளெண்ணை வகைக்குப்படி - த , ஒன்றுபடுத்தி 
சாதிக்காய் , சாதிபத்திரி மாசக்காய் , கற்கடகச்சிங்கி , சணபகப்பூ , காட் 
டாத்திப்பூ , சிறுநாகப்பூ , ஏலம் , குராசானி , திப்பிலி வகைக்குக் கழ 
ஞ்சி - உ இவைகளை ஆவின் பாலாலாட்டிக்ஷஎண்ணையிற்கலக்கி அடுப் 
பேற்றி மெழுகுபதமாகக்காச்சி கற்கண்டுபலம் - டு பொடித்துப்போட் 
டு உச்சிக்கரண்டி ஒன்று வீதம் ஒருமண்டலம் கொள்ளவும், இச்சாபத் 
தியம் . 

நீ - வது மருந்து . 
சித்தாமணக்கெண்ணை , ஆவினெய் வகைக்குப்படி க , விழுதிச் 
சாறுபடி - க - சேர்த்து சுக்கு , மிளகு , திப்பிலி, வசம்பு ஈருள்ளி , 

கோஷ் 
டம் , லவங்கம் ஏலம் , வெள்ளுள்ளி, வகைக்குப்பலம் - வ ஆவின்பாலா 
லாட்டி ஷை நெய்யிற்கறைத்து அடுப்பேற்றி மெழுகுபதமாகக்காச்சி 
வ - ஆழாக்குவீதம்- கூ - நாள் கொள்ளவும் , பத்தியம் உப்புமுதலியவை 
தள்ளவும் . 

சு - வது மருந்து . 
இலுப்பெண்ணையில் - உக - விசை உருக்கிச்சாய்த்த கருவங்கம் 
பலம் ஒன்றைத் தகடதாக்கி தாளகம் , இரசம் வீரம் அண்டோடு 
வகைக்கு விறா - க . வாய்நீரால்மத்தித்து ஷை தகட்டிற்குப்பூசிசுண்ணா 
ம்புக்குள் பொதிந்து சிறுகுடுவையில்வைத்து - எ -சீலைசெய்து செஜபுட 
ம் - 2 - போடவும் நீறும் , இதைசீரகலேகியத்தில் உ - அரிசி எடைவைக் 
துண்ணவும் , கடும்பத்தியம் . 

எ - வது மருந்து . 
மிளகுபலம் க , கசகசாபலம் உ . வால்மிள பலம் - க பொன்வறு 
ப்பாக்கிச் சூரணித்து ஆவின்பால் L150 ம் உ , சர்க்கரைபலம் ச - சேர்த் 
துப்பாகுசெய்து ஷைதாள் கொட்டிக்கண்டி இறக்கிதேன்பலம் -உசேர் 


இராஜவயித்தியபோதி நி . 


காங . 


த்து கொட்டைப்பாக்களவு லேகியஞ்செய்து ஷ வங்கபற்பம் அரிசி 
யெடைவைத்துண்ணவும் , மேகரோகங்கள் உக - ம் நீங்குமென்றறிக . 

மற்றையமேகரோசத் தொகைகளையும் , நாடி தோனங்களையும் , 
வியாதிக்குறிகளையும் , அவுஷதபாகங்களையும் , சுத்திவகைகளையும் , பத் 
தியகிரமங்களையும் , க - ம் பாகம் , உ - ம்பாகம் , கூ - ம் பாகமாக முறை 
முறையே அச்சிடுவோமாக 


அன்றி இந்நூலிற்கூறியவைகள் போக மற்றைய அதிசாரரோகம் , 
கிராணிரோகம் பிரமியரோகம் , பாண்டுரோகம் , சோபைரோகம் , 
மகோதரரோகம் , விஷபாகரோகம் , பெரும்பாடுரோகம் , உளைமாந்த 
சோகம் , சல்லடைப்புரோகம் , விற்புருதிரோகம் , கரப்பன்ரோகம் , 
பவுத்திரரோகம் சன்னிரோகம் , நேத்திரரோகம் , வலிரோகம் , வை 
சூரிரோகம் , பீநிசரோகம் , சிரரோகம் , தாகரோகம் , விக்கல்ரோகம் , 
சுவாசரோகம் வாந்திரோகம் , மார்புரோகம் , கம்மல்ரோகம் , ஆண்கு 
றிரோகம் , பெண்குறிரோகம் , மலட்டுரோகம் , சாமளாரோகம் , பால 
ரோகம் ஆகிய ரோகத்தொடுப்புகளும் அதுகளில் கிளைரோகசம்மந் 
தங்களும் நாடியிலக்கணமும் அந்தந்தநாடி நடைகளுக்கேற்ற வியாதிக் 
குறிப்புகளும் , அவுஷதபாகங்களும் , சுத்திசெய்யும்வகைகளும் பத்திய , 
கிரமவரிசைகளும் முறைமுறையேசொல்லப்படுமாகையால், மேகரோ 
கம்வரையிலெழுதலாயினோம் . 


ஏனெனில் சசசஅ - வியாதித்தொகுப்புகள் யாவும் ஓர் நூலாகவச் 
சிடுவோமாகில் சுமார் உள- பாரமடங்கிய புத்தகமாகுமானதால் நம்மை 
ப்போன்ற எளியவர்கள் அதிகவிலைகொடுத்துவாங்கவரிதெனச்சிந்தித் 
து மூன்றுடாகங்களாக வகுக்கலாயினோம் : 

இனிவியாதிரூபங்களுக்குத் தனித்தனி அவுஷதங்களும் , தக்க 
அநுபானங்களும் , சுத்திசெய்யும் விவரங்களும் பத்தியபாகங்களும் 
சிலது சொல்லுவோமாக . 

சகலரோகங்களுக்கும் குளிகைவகைகள் . 


கோடாசூரிக்குளிகை. 
சுத்திசெய்த இரசம், கெந்தகம் வெண்காரம் , லிங்கம் , தாளகம் , 
மனோசிலை , கருசாபி , இந்துப்பு சூடன் , சுக்கு ,மிளகு , திப்பிலி நெல் 
லிக்காய் , தான்றிக்காய் , கடுக்காய் , அக்கிராகாரம் , கருஞ்சீரகம் , சித் 


சாச 


பதினெண்சித்தர்கள் 


திரமூலம் , படுகுரோகணி வகைக்கு விறு க வாளம் விறா ரு , சித்தா 
மணக்குபருப்பு விறா டு இவைகளை ஒன்றுபடுத்திக்கல்வத்திலிட்டு அவு 
ரிச்சாரில் மூன்றாள் மூன்றுஜாமம் , கையாந்தகரையில்- சு -ஜாமம் 
நிம்பழத்தில் - கூ - ஜாமமாட்டி மிளகளவுகுளிகைகட்டி நிழலுலர்த்திவை 
த்துக்கொள்ளவும் 

ஷை குளிகைக்கு அநுபானங்களும் 

தீரும் வியாதிகளும் . 
ஷ குளிகை இரண்டை –-நாளிருபோது தயிரில்தாக்க செரி 
யாமந்தமும் , ஊமத்தைச்சாற்றில் சன்னிசயித்தியம் சுரமும் , பசளைச் 
சாற்றில் சுரோணிதவாதமும் , சாதிக்காய்ப்பொடியிற்கொள்ள இரத் 
தக்கழிச்சலும் சீரகச்சூரணத்தில் மூலமும் தீரும் , நற்கோவைச்சாற் 
றில் கொடுக்கத் தாதுவிர்த்தியுமுண்டாம் , பசுநெய்யிற் கொள்ள கிரா 
ணிக்கழிச்சலும் தீரும் , ஆமணக்கெண்ணையிற் கொடுக்க விரோசன 
மாகும் , பாம்பு , சேள் முதலிய விஷந்தீண்டியவிடத்தில் உமிழ்நீராலு 
றைத்துப்போட விஷம் நீங்கும் , சீனியிற்கொள்ளப் பொருமல் தீரும் , 
கஞ்சாசாற்றிலுண்ணக்காலெரிவுநோவுதீரும் .நொச்சிச்சாற்றிலுண்ண 
பதினெண்பிரமியமும் தீரும் , வெள்ளாட்டுப்பாலிற்கொள்ள மேகநோய் 
தீரும் , பழக்சாற்றிலுண்ண செவ்வட்டைக்கடி நீங்கும் தகரைச்சாற் 
றிலுண்ண தீபனமுண்டாம் , மேற்சுவாசம் தீரும் ,தேனிற்கொள்ளசரீர 
மிளைக்கும் , புளியங்கொட்டையை ஊறவைத்த தண்ணீரிற்கொள்ள 
உஷ்ணமுண்டாம் , வெற்றிலையிலுண்ண முகவசீகரமுண்டாம் , காலை 
யில் வெற்றிலைப்பாக்கிற்கொள்ள பயித்தியநோயகலும் , திரிகடுகுச்சூர 
ணத்திற்கொள்ள நெஞ்சுகட்டுத்தீரும் , முருங்கைச்சாற்றில்நெய்கலம் 
துண்ண அட்டகுன்மம்போம் , சீரகச்சூரணத்தில் சீனிகலந்து ஷை 
குளிகையைவைத்துண்ண ஊஷ்ணகாந்தலகலும் , தண்ணீர்மிட்டான் 
நன்னாரிக்கியாழத்திலுண்ண நீரொழுக்குதீரும் , நொச்சிச்சாற்றில் வா 
தசுரமும் , சுக்குகியாழத்தில் பித்தசுரமும் , இஞ்சிச்சாற்றில் திரிகடு 
குப்பொடிகலந்து குளிகைவைத்துண்ண ஐயசுரமும் நீங்கும் , கண் 
ணில்வாய் நீராலுரைத்து தீட்ட பேய்ஓடிப்போம் , வெந்நீரிற்கொள்ள 
பனமுண்டாம மேற்கூறிய அநுபானங்கள் தவரிடாவண்ணஞ்செய் 
யில் நோய்கள் வீடுவிட்டுக் காடுறையுமென்றறிக , கடும்பத்தியம் . 

வச்சிரகோடாசூரிக்குளிகை. 
சுத்தித்தநாபி , இருவி , இரசம் , கெவுரி, கெந்தி , லிங்கம் , வெள்ளைப்பா 
ஷாணம் , வெண்காரம் , வங்காளப்பச்சை , தாளகம் , திரிபலை , திரிகடுகு , 


இராஜவயித்தியபோதிநி. 


சுரு 


அக்கிராகாரம் , வாளம்வகைக்குப்பலம் - க கல்வத்திட்டு கையான்சாறு , 
துளசிச்சாறு , நொச்சிச்சாறு , நிம்பழச்சாறு இவைகள் சமன்கொண்டு 
கஉ - ஜாமமும் , வெற்றிலை -1 , பாக்கு - நய இடித்த ரசத்தைவிட்டு - கூ - ஜா 
மமும் , வெள்ளாட்டுப்பாலில்- ங ஜரமமுமாட்டிப் பயறளவு குளிகை 
செய்து நிழலுலர்த்திவைக்கவும் . 


அதுபானம் . 


ஷை குளிகை இரண்டை - எ - நாளிருபோது முலைப்பாலில்கொடு 
க்க சுரமும் , சீரகச்சூரணத்தில் பித்தசுரமும் , ஓமச்சூரணத்தில் அக் 
கினிமந்தமும் , ஆவினெய்யில் சூலையும் , முருங்கைச்சாற்றில்வாய்வம் , 
ஆடாதோடைச்சாற்றில் நெய் , தேன் , திரிகடுகு கூட்டி குளிகைவைத் 
துண்ண இருமலும் , சுக்கு , மிளகு , சூரணத்தில் ஊஷ்ணமும்போம் . 
மாதுளங்காய் , வில்வக்காய் , தான்றிக்காய் , கடுக்காய் இவைகளை சமன் 
கொண்டு எருமைமோரிலாட்டி தூதுளங்காய்ப்பிரமாணத்தில் குளி 
கைவைத்துண்ண வயிர்கடுப்புபோம் , கோஷ்டம் . கிராம்பு , ஆனைத் 
திப்பிலி, சித்தரத்தை , மதுரம் வகைக்கு விறா க . தேங்காய்ப்பாலிலா 
ட்டி - கூ - குளிகைவைத்துண்ண கெற்பவிற்புருதிபோம் , வில்வச்சாற் 
றில் குன்மம்போகும் ஊமத்தைச்சாற்றிலிட பயித்திய நோயகலும் 
நா - குடம் நல்லஜலம் சிரசிலூத்தவும் , கடும்பத்தியம் . 

சுரங்களுக்கு ஏலாதிக்குளிகை . 
ஏலம் ; லவங்கம் , மதுரம் , நன்னாரி , தாளிசப்பத்திரி , தேவதாரம் , 
மாசக்காய் , சந்தனம் , இலுப்பைப்பூ , தீவதாட்சிப்பழம் , பேரீச்சம் 
பழம் , உருத்திராட்சம். கோரோசனை வகைக்கு விறாகநெக , கடுகு 
ரோகணி விறா - ய ங கல்வத்திலிட்டு இளநீர்விட்டு இரண்டுஜாமமறை 
த்துக் குன்றிக்காயளவு குளிகை செய்து நிழலுலர்த்திவைக்கவும் புளி 
தள்ளவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகை இரண்டை - எ -நாளிருபோது இளநீர் ஜலத்தில 
ட்ட தாபசுரம் , ஊஷ்ணசுரம் , அதிசார்சுரம் , நாவரட்சிசுரம் பழைய 
சுரம் , முறைக்காச்சல்போம் , முலைப்பாலில் தீட்ட தோஷசுரம் தீரும் , 
நீராகாரத்திலிட உஷ்ணகாந்தல் சுரம் நீங்கும் , பரங்கிச்செக்கை கியா 
ழத்தில் குளிகையைத் தீட்ட கணச்சுரம் நிவர்த்தியாம் , பத்தியம் புளி 
தள்ளவும் , 


பதினெண்சித்தர்கள் 


மிருதாதிகுளிகை . 
கோரைக்கிழங்கு இருவேலி, நன்னாரி , விலாமிச்சு , திரிபலை , 
கருடப்பச்சை , அகில் , தேவதாரம், தாளிசம் , கல்நார் , தக்கோலம் , 
கோஷ்டம் ,சண்பகப்பூ , கோரோசனை . பச்சைகற்பூரம் , மதுரம் , ஏலம் 
லவங்கம் இவைகளைச் சமன் கொண்டு இளநீரால் - ச ஜாமமாட்டி மிள 
களவு குளிகைசெய்யவும் , இச்சாபத்தியம் . 


, 


1 


அநுபானம் . 


ஷை குளிகை இரண்டை - ய -நாளிருபோது சீரகக்கியாழத்திலு 
ண்ண பித்தசுரமும் ; தேனில் வாதசுரமும் இஞ்சிச்சுரசத்தில் ஐயசுர 
மும் , பஞ்சதீபாக்கினிச் சூரணத்தில் தொந்தசுரமும் விட்டோடிப் 
போம் , பத்தியம் புளிதள்ளவும் . 

வசந்தகுலமகா ரசக்குளிகை . 
லவங்கம் , திப்பிலி , கோஷ்டம் , அக்கிராகாரம் , அதிமதுரம் , வெ 
ண்காரம் , லிங்கம் , இரசச்செந்தூரம் வகைக்கு விறா - க , வெங்காரத் 
தைப் பொரித்துக்கொள்ளவும் , முதல்லிங்கமும் இரசச்செந்தூரமும் 
முலைப்பாலில்சற்று அறைத்துப் பிறகுமற்றைய மருந்துகளைப்போட்டு 
இஞ்சிரசம்விட்டு இரண்டுஜாமமறைத்து கோரோசனைக் குங்குமப்பூ , 
பச்சைகற்பூரம் வகைக்கு விறா உ கூடப்போட்டு நிம்பழச்சாத்தாலா 
ட்டி சிறுபயறளவுகுளிகை செய்து நிழலுலர்த்திவைக்கவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகை இரண்டை - எ -நாளிருபோது லவங்கம் திப்பிலி 
யைப் பொடித்து தேன்கூட்டிவைத்துண்ண சீதளம் , வாய்வு , சுரம் 
நீங்கும் முலைப்டால் , துளசிச்சாறு , தேன்சமன்கூட்டி மாத்திரையை 
வைத்துண்ண விடாசுரம்போகும் , பத்தியம் புளிதள்ளவும் . 

கோரோசனைக்குளிகை . 
செண்பகப்பூ , விலாமிச்சு , கோஷ்டம் , ஏலம் கோரோசனை , சாத் 
திரபேதி , மதுரம் , வெட்டிவேர்வகைக்கு களஞ்சி - க , தண்டுச்சாற்றில் 
உ - ஜாம்மாட்டி குன்றியளவு குளிகை செய்யவும் . 


அநுபானம் . 


ஷை குளிகைஇரண்டை முலைப்பாலில் தாக்க வாதசுரமும் , தே 
னில் இஞ்சிரசத்தில் பித்தசுரமும் , கொடிவேலிக்கியாழத்தில் சிலேத் 
துமசுரமும் போகும் , இச்ராபத்தியம் , 


இராஜவயித்தியபோதி நி . 


JO 


இரப்பு , சுவாசம் , இருமல் , ஈளை , காசத்திற்கு 

திப்பிலிக்குளிகை. 
திப்பிலி பலம் ஒன்றை அரை ஆழாக்கு எருக்கம்பாலிலூறப்போ 
ட்டு சுண்டும் வரையில் ரவியில்வைத்துப் பின்ஊமத்தைக்காயில் விரை 
நீக்கிஷை மருந்தைவைத்து மூடி ஆவின் சாணத்தால் கவசஞ்செய்து 
புடம்வைத்துக் காய்கருகினபதத்தில் தள்ளி உள்ளிருக்கும் மருந்தை 
யெடுத்து தேன்விட்டறைத்து குன்றியளவு குளிகை செய்து - யாரு நாட் 
சென்றபின் ஒருமாத்திரை வீதம் அந்தி சந்தி தேன் , முலைப்பால் ,இஞ் 
சிச்சுரசம் இவைகளில் சாப்பிட இரைப்பு , சுவாசம் , இருமல் , ஈளை , 
காசம் முதலியவை நீங்கும் , இச்சாபத்தியம் . 

பேதிக்குபூபதிக்குளிகை. 
ரசம் , கெந்தகம் , வெண்காரம் , சுக்குவகைக்குக் களஞ்சி - க 
வாளம்கழஞ்சி - ச இவைகளைக்கல்வத்திலிட்டு குளுந்தநீரில் - உ -ஜாம 
மாட்டி பயறளவு குளிகைசெய்யவும் , இச்சாபத்தியம் . 

சுத்திவகைகள் , 
சூதத்தை வெந்நீர்விட்டறைக்கவும் , கெந்தியை ஆவின் பாலிலு 
ருக்கிச்சாய்க்கவும் , வெண்காரத்தைச் சாணத்திலும் , வாளத்தைமுளை 
நீக்கி உப்பு , புளி , மிளகாயில் கொதிக்கவைத்து விளக்கெண்ணையில் 
வதக்கவும் , சுத்தியாம் . 

விரோசனத்திற்கு வாலசஞ்சீவிக் கறுப்புகுளிகை . 
வெண்காரம் , நெல்லிகெந்தி , இரசம் , சுக்கு இவைகள் ஓரிடை 
யாயெடுத்து வாளம் நாலிடை சேர்த்துப் பொற்றலைக்கையான் சாற்றால் 
உ ஜாமமாட்டி மிளகளவுகுளிகைகட்டவும் முன்போலச் சுத்திசெய் 
யவும் . 

விரோசனத்துக்கு லிங்கக்குளிகை. 
நேர்வாளம் பலம் - க , சீலையில்பொட்டணங்கட்டி சுத்தஜலத்தில் 
கூய -நாழிகை ஊறப்போட்டு பஞ்சுபோக்கி முலைப்பாலி லூறவைத்த 
ஜாதிலிங்கம் பலம் உ , வெண்காரம் பலம்- உ.கடுக்காய்த்தோல் பலம் - வ 
ஒன்றுபடுத்தி கல்வத்திலாட்டிமெழுகுபதமாய்வரும்போது மிளகளவு 
வுண்டை செய்து நிழலுலர்த்தி அநுபான மறிந்துகொடுக்க விரோ 
சனமாகும் , இச்சாபத்தியம் . 

சித்தானந்த வயிரவக்குளிகை . 
சுத்திசெய்த இரசம் , நாபி , இணங்கன் வகைக்குப்பணவெடை 
இங்கிலியம் - ச பணவெடை வாளம் - அ- எடை இவைகளை இஞ்சிச்சாற் 
றிலோர் சாமமாட்டி உளுந்துப்பிரமாணம் குளிகைசெய்யவும் . 


காஅ 


பதினெண் சித்தர்கள் 


அநுபானம் . 


ஷை குளிகையை இஞ்சிச்சாற்றிலும் , தேன் , நெய் , சுக்கு கியா 
ழத்திலுமிட விஷசுரம் , சூலை , குடல்வாதம் , மலபந்தம் , பாண்டு , 
பீலிகை , வாய்வுமுதலிய ரோகங்கள் விட்டோடிப்போம் , கடும்பத் 
தியம் 

காயமாத்திரை. 
சுத்திசெய்த சாதிலிங்கம் , பெருங்காயம் , நாபி , வெண்காரம் , 
மிளகு வகைக்குக்களஞ்சி - க , வாளம் களஞ்சி - ங இவைகளைக் கற்றா 
ழைச்சாற்றாலாட்டி மிளகளவு குளிகைசெய்துலர்த்திடவும் . 


அநுபானம் . 


இஞ்சிச்சாற்றிலும் கருப்புக்கட்டியிலுமுண்ண சுரங்கள் . அதி 
சாரம் , சீதசுரம் , தாபசுரம் , வாதபித்தசுரம் , குளிர்சுரமியாவும்விட் 
டோடிப்போம் . பத்தியம் புளிதள்ளவும் . 

சன்னிகுளிகை . 
சுத்திசெய்த இரசம் நாபி , பாஷாணம் , லிங்கம் , அரப்பொடி , 
தீமுறுவல் சமன்கூட்டி இஞ்சிச்சாற்றாலாட்டி பயறளவு குளிகைசெ 
ய்துவைக்கவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகைஒன்றை வெள்ளைப்பூண்டு தயிலத்தில் தாக்க சன்னி 
w ங , பிறவீச்சு , உட்குத்து , குதிரைவலி , வாய்வு , பிறநோய் முதலி 
யவைபோம் , கடும்பத்தியம் . 

கன்னிகை சிந்தாமணிக்குளிகை . 
வெண்காரம் , லிங்கம் , நாபி , காயம்வகைக்குச் சமனெடைகொ 
ண்டு வாளம் எடை - ச இவைகளைக் குமரிச்சாற்றாலாட்டி மிளகளவு 
குளிகைசெய்யவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகை ஒன்றை இஞ்சி , தேன் , முலைப்பால் , திரிகடுகில் 
தாக்க பக்கசூலை , கெற்பசூலை , மண்டைசூலை , மலபந்தம்முதலியரோ 
கங்கள் போகும் , கடும்பத்தியம் . 

முச்சுரத்திற்குப் பச்சைகுளிகை . 
துத்தம் , நாபி , கெந்தகம் சூதம் , காரம் , அரிதாரம் இவைகளைச் 
சமன் கொண்டு காக்கணச்சாற்றில் - கூ -ஜாமமாட்டி உளுந்தளவுகுளிகை 
செய்யவும் , 


இராஜவயித்தியபோதிநி . 


சாக 


அநுபானம் . 
ஷை குளிகை ஒன்றை முலைப்பால் , சீனி மிளகு , சுக்கு , தேன் , 
இஞ்சிச்சார் இவைகளில் தாக்க மாறல்சுரம் , குளிர்ச்சுரம் , களிர்ச்சுரம் , 
சன்னிசுரம் , பித்தசுரம் , சிலேத்துமசுரம் வாதசுரம் , முறைச்சுரம் , 
விடாச்சுரம் முதலியவைபோம் , கடும்பத்தியம் . 

திரிலோகச்சிந்தாமணிக்குளிகை. 
சீமைஇரசபற்பம் விறா சு , இரசகற்பூரம் விறாக , இரசச்செந் 
தூரம் விறா க சீமைகாவிக்கல் விறா- க இவைகளைப் பசளைச்சாற்றால் 
ச - ஜாமமாட்டிப் பின்விளாம்பிசின்ஊறவைத்த ஜலம்விட்டொருஜாம 
மறைத்து சிறுபயறளவு உண்டைசெய்யவும் 

அநுபானம். 
ஷ குளிகைஒன்றைபனைவெல்லத்தில்வைத்துண்ணவாய்வு ,மல 
பந்தம் , கெற்பஸ்திரீகள் வயற்றில் தங்கிய அழுக்கு , சன்னிகுலை , குன் 
மம் , பித்தவாய்வு முதலியவைபோகும் , கடும்பத்தியம் . 

புண்கிரந்திக்குக் கருந்துளசிக்குளிகை . 
வெண்காரம் விறா- க , சட்டியிலிட்டு உருகிறபோது பூரம் விறா.க , 
இரசச்செந்தூரம் விறாத பொடித்து உருகிநிற்கும்வெண்காரத்திற் 
போட்டு நீர்வற்றியபின்னெடுத்துக் கல்வத்திலிட்டு ஓமம் பலம் - 2 
சற்றுவறுத்து கருந்துளசி இலைபலம் போட்டு நிம்பழச்சாற்றால் 
நெகிழவறைத்து தூ துளங்காய்ப்பிரமாணம்குளிகைகட்டி - கூ - அவலது 
ந -நாளந்திசந்திகொடுக்க புண் , கிரந்தி , மேகவாய்வு , கொறுக்குபாரி 
சவாய்வுமுதலியவை நீங்கும் பத்தியம் புளிபுகைதள்ளவும் , சீக்கிரம் 
வியாதிபோக வெந்நீறுஞ்சாதமுண்ணவும் , வாய்பிடிக்கவேணுமென் 
றால் இரசச்செந்தூரம் விறா அரையாகச் சேர்க்கவும் . 

மேகப்புண்கிரந்திக்குப் பூரக்குளிகை . 
பூரம், சித்திரமூலவேர்ப்பட்டை , ஓமம் , பனைவெல்லம் இவை 
களைச்சமன்கொண்டு ஒருஜாமமாட்டி மிளகுப்பிரமாணம் குளிகைசெ 
ய்து குளிகை ஒன்றுவீதம் - ய -நாளிருபோதுண்ண வெள்ளை , கிரந்தி , 
கொறுக்கு , புத்து முதலியவைபோம் , கடும்பத்தியம் . 

மேகவாய்வினால் கைகால்பிடிப்புக்கும் மேகங் 

காண்கிறவர்களுக்கும் இரசக்குளிகை. 
வாலைரசம் பலம்- க , கெந்தி பலம் - உ , இரசபற்பம் பலம்- 2 , பூரம் 
பலம் - க ; மிளகு பலம் - க இவைகளை நிம்பழச்சாற்றிலாட்டி கடலைப்பிர 
மாணம் குளிகை செய்து -க -காளிருபோதுண்ணவும் , கடும்பத்தியம் . 


. 


670 


பதினெண்சித்தர்கள் 


வேறுபூரக்குளிகை . 
பூரம் - விறா க , கரண்டியில் கொஞ்சம்நெய்விட்டு பூரத்தைப்போ 
ட்டுக்காச்சி பற்றி எரிகிறசமயத்தில் ஷை பூரத்தைப் பிறட்டிக்கொடுத் 
துவரவும் ஆறியபின்கீழ்சாயத்து அலம்பிப்போட்டுக் கல்வத்திலிட்டு 
லவங்கம் விறா- உ - சேர்த்து நிம்பழச்சாறுவிட்டறைத்து - சாய - குளிகை 
செய்து அந்திசந்தி ஒவ்வொரு குளிகைசாப்பிட , மேகம் , கிரந்தி , 
வெள்ளை , கொறுக்கு முதலியவைபோகும் , பத்தியம் - புளிபுகை புலால் 
நீக்கவும் . 

சாளகக்குளிகை . 
காட்டுத்தாளகம் பலம் - க , சுக்குபலம் - க , கிளிஞ்சில் சுண்ணம் 
பலம் அரைக்கால் இவைகளைநெகவறைத்துச்சட்டியிற்போட்டு அரை 
ஆழாக்கு எருமைச்சாணிப்பால்விட்டுக் குழைத்துக் கொதிப்பித்து 
சுண்டினபின்வறுத்தெடுத்து மறுபடியறைத்து செம்பருத்திச்சாறுபடி 
கொதிக்கவைத்து வறுத்தெடுத்தறைத்து துளசிச்சாறுவிட்டுக்கொதிப் 
பிட்டுவறுத்தெடுத்தறைத்து கஞ்சாங்கோரைச்சாறுவிட்டுக் கொதிப் 
பித்து வறுத்தெடுத்தறைத்து கம்மாறு வெற்றிலைச் சாறுவிட்டுக்கொதி 
ப்பித்து வறுத்தெடுத்தறைத்துகுன்றியளவுண்டை --செய்துமுலைப்பால் 
பனவெட்டு சீரகச்சூரணத்தில் வைத்துண்ண நளிர்ச்சுரம் , மாறல் 
சுரம் , நாட்சென்றசுரம் விடாச்சுரம் முதலிய சுரரோகங்கள்விட்டோ 
டிப்போம் பத்தியம் - கருவாடு , கத்திரிப்பிஞ்சு, முருங்கைப்பிஞ்சு, மிள 
குநீர் புளியிட்டுச்சமைத்துக்கூட்டவும் , அரைக்கீரை , நல்லெண்ணை , 
பூண்டு , கடுகு , சீரகம் நீக்கவும் . 

ஷை மருந்தை சாறுவகைக்கு அரை ஆழாக்குவீதம் கூட்டிக்கொ 
திப்பிக்கவும் . 

கெவுரிக்குளிகை . 
கெவுரிபாஷாணம் நெரிவிஷம் , சாதிக்காய் , குங்குமப்பூ ,வாளம் 
வகைக்கு விறா - க , கல்வத்திலிட்டு மந்தஞ்சாறுவிட்டு ஒருஜாமமறை 
த்து சிறுபயறளவு குளிகை கட்டி நிழலுவர்த்திவைக்கவும் . 


அதுபானம் . 


ஷை குளிெைகான்றை, முலைப்பாலில்தாக்க சகலவிஷசுரங்கங்களும் , 
விட்டோடிப்போம் பத்தியம் புளிகூட்டவும் . 

சுரராமபாணக்குளிகை , 
நெல்லிகெந்தி . பலம் -2 எலிபாஷாணம் பலம் - க ஊமத்தைச் 
சாற்றால் - க -நாளாட்டிப் பின்நிம்பழச்சாற்றால் -உ - ஜாமமாட்டவும் சிறு 
பயமளவு குளிகை செய்யவும் . 


இராஜவயித்தியபோதி தி . 


அநுபானம் . 


முலைப்பால் , சர்க்கரை , தேன் , இஞ்சிசுரசம் இவைகளில் ஷை 
குளிகை ஒன்றைத்தீட்ட சகலசுரங்களும் விட்டோடிப்போம் கடும் 
பத்தியம் , 

பூபதிக்குளிகை. 
இரசம் , கெந்தகம் , வெண்காரம் , லிங்கம் ,சிலை , நாபி , திரிகடுகு 
இவைகளைச் சமன்கொண்டு இஞ்சிரசத்கா லொருஜாமமாட்டி மிள 
களவு உண்டைசெய்துவைக்கவும் . 

அநுபானம் . 

. 
முலைப்பால் , தேன், இஞ்சி , திரிகடுகு சூரணம் , மிளகுதியாழத்தில் 
ஷை மாத்திரை ஒன்றைத்தாக்க சகலசுரங்களும் தோஷங்களும் நிவர்த் 
தியாகும் , கடும்பத்தியம் . 

அன்றி ஷ மருந்துகளைச் சூரணித்து கசியம் கலிக்கம் செய்யத் 
தீரும் . 

வேறுசுரக்குளிகை . 
கடுகுரோகணிவேர்க்கொம்பு கடுக்காய் , பேர்வாளம் , நொச்சிக் 
கொழுந்து இரசம் , நாபி , வெண்காரம் அரிதாரம் , ஜாதிலிங்கம் 
வகைக்கு களஞ்சி - க-பொற்றலைக்கையான்சாற்றால் உ - ஜாமபாட்டி பய 
மளவு குளிகைகட்டவும் . 

அதுபானம் . 
ஷை குளிகையை முலைப்பாலிலுண்ண சகலசுரங்களும் விட்டோ 
டிப்போகும் . 

வாதராட்சதன்குளிகை . 
ரசம் விறா - அ , நாபி விறா - எ , கெந்தி விறா - சு , வெண்காரம் 
விறா - ரு , ஊமத்தன் விரா - ச இவைகளைத்தனித்தனியே சுத்திசெய்து 
கல்வத்திலிட்டு சித்திரமூலவேர்க்கியாழம்விட்டு- உ - ஜாமமறைத்துமிள 
களவுண்டைசெய்து வைக்கவும் . 

அநுபானம் . 
தேன் முலைப்பால் இன்னும்தக்க அநுபானங்களில் ஷை மாத்தி 
ரை ஒன்றைத்தாக்க சன்னிவா தசுரம் வாய்வுகளுந் தீரும் , கடும்பத் 
தியம் . 

- ஆயரசக்குளிகை , 
இரசபஸ்பம் , கோஷ்டம் , அக்கிராகாரம் ; தீப்பிலி , - லவங்கம் , 
காயம் , குங்குமப்பூ , கோரோசனை , கஸ்தூரி , மூசாம்பரம் இவை 


எ 2 


பதினெண்சித்தர்கள் 


களைச்சமன் சேர்த்து வெந்நீர்விட்டாட்டி களாக்காய்ப்பிரமாணம் குளி 
கைசெய்யவும் . 

அநுபானம் . 
வியாதிரூபங்களுக்கேற்ற அநுபானமறிந்து செய்ய சீதளம் , அழு 
க்கு , சன்னி , வாய்வுமுதலியவைபோம் , கடும்பத்தியம . 

வாந்திபேதிக்கு நிவர்த்திகுளிகை 
பெருங்காயம் எடை - யாரு , கறியுப்பு , மிளகு , வெள்ளெருக்கன் 
நரம்புவகைக்கு எடை - எ , பளிங்கு எடை - யஎ , இரசபற்பம் எடை - க 
இவைகளை எட்டிக்கியாழத்தாலாட்டி அரைசுண்டக்காய்வீதம் குளி 
கைசெய்யவும் 

அநுபானம் . 
எட்டி திரிகடுகு கியாழத்திலிடவும் பத்தியம் கஞ்சி கொடுக் 
கவும் . 

மகாபுன்னைவேர்க்குளிகை . 
இரசம் , காந்தம் , கல்நார்பற்பம் வெண்காரபற்பம் , திரிகடுகு 
சூரணம் . காயம் , கோரைக்கிழங்கு இவைகளைச்சமன்கொண்டு புன் 
னைவேர்ப்பட்டையைப்புட்டாக்கி இடித்து இரசம்பிழிந்து ஷ மருக் 
தை - உ - ஜாமமாட்டி பருத்திவிரையளவு குளிகைசெய்யவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகைஒன்றை இஞ்சிரசத்தில்தாக்க சுவாசகாசம் , இரு 
மல் , மேல் மூச்சு , கோழைமுதலியதும்போம் , இச்சாபத்தியம் . 

மாந்தத்திற்கு வாலைசஞ்சீவிகுளிகை . 
வெள்ளைகாக்கட்டான் வேர்ப்பட்டை விறா- உ , இரசச்செந்தூரம் 
விறா- பொரித்தவெண்காரம் விறா - க, சுக்குத்துள் விறா- இவை 
களை நிம்பழச்சாற்றாலாட்டி குன்றியளவுண்டைசெய்யவும் . 


அநுபானம் . 


இஞ்சிச்சாற்றிலும் , தேன் , முலைப்பாலிலும் , திரிகடுகு கியாழத் 
திலும் ஷை மாத்திரையைத் தீட்ட . சகலமாந்தமும் விட்டோடிப்போம் 
பத்தியம் புளிதள்ளவும் . 

மகா இலிங்காதிக்குளிகை . 
முலைப்பாலில் சுத்திசெய்த லிங்கம் பலம் உக்கு கரண்டிக்கீரைச் 
சாறுபடி - வ சுருக்கீய்ந்து சாம்பிராணிசத்துபலம் - க இவைகளை விளா 
ம்பிசின் ஊறவைத்தஜலம்விட்டறைத்து 60 -உண்டைசெய்யவும் . 


இராஜவயித்தியபோதிநி . 


எக 


அநுபானம் . 


போஸ்தக்காய் பலம் -2 , தூள் செய்து ஒருபடி சலத்தை அரைப் 
படியாய்க்காச்சி அந்தஜலத்தில் முன் தூளைப்போட்டு சற்றுமூடிவை 
த்து நன்றாப்ப்பிசைந்து வடிகட்டி அதில்- சு -பலம் சர்க்கரைசேர்த்து 
பாகுகாச்சி அப்பாகில் அந்திசந்தி ஒவ்வொருமாத்திரைஉறைத்துசாப் 
பிட்டபிறகு இரண்டுநாழிகையானவுடன் சாம்பிராணிசத்து பணவெ 
டைதேனிலிழைத்து சாப்பிடவும் , பசியெடுத்தால் அரிசியுடைத்துக் 
கஞ்சிகாச்சிக்குடிக்கவும் பிறகு மத்தியானத்திற்கு முருங்கைப்பிஞ்சு, 
கத்திரிப்பிஞ்சு, வாழைக்கச்சல் , புளியாரை , தூதுவளைவத்தல் , ஆதண் 
டைவத்தல் , கெய்ஆகும் , ஒவ்வொருவேளை இறைச்சியாகும் புளிலே 
சாய்க்கூட்டவும் . ஈளை , இருமல் , இரத்தகாசம் , சுரம் முதலியவை 
போம் . 

நீரிழிவுமதுமேகத்திற்கு கற்பூராதிக்குளிகை . 
பச்சைகற்பூரம் , ஆவாரம்வித்து வகைக்குப் பலம் - க , வேப்பன் 
பிசின் விளாம்பிசின் , முள்ளிலவம்பிசின் , முருங்கைப்பிசின் , ஒதியம் 
பிசின் கருவேலம்பிசின் , பனைமரப்பிசின் , வெள்ளைக்குங்கிலியம், தேத் 
தான்வித்து , கடலழிஞ்சில்வித்து ,கஸ்தூரி , கோரோசனை , குங்குமப்பூ , 
அபின் வகைக்கு விறா -நெ -2 , செவ்வகத்திச்சாறு , அத்திநீர் , திரி 
பலைக்கியாழம் இதுகளில் ஒவ்வொன்றை ஒவ்வொருஜாமம் விட்டறை 
த்து தூதுளங்காய்ப்பிரமாணம் குளிகைசெய்யவும் . 


அதுபானம். 


எருமைத்தயிர் தேன் , நல்லெண்ணை இவைகளில் ஷைகுளிகை 
வைத்து - எ நாளுண்ண நீரிழிவு , மதுமேகம் , நீரருகல் , நீர்ச்சுருக்கு 
முதலியவைபோம் . இச்சாபத்தியம் . 

சன்னி - கூ - க்கும் வீரக்குளிகை . 
சுத்திசெய்தவீரம் - வி - னெ - க , பச்சைகற்பூரம் - வி - னெ - க , மிளகு 
வி - னெ - க இவைகளைக் குளிர்ந்த நீர்விட்டறைத்து மிளகளவு குளிகை 
செய்யவும் . 


அதுபானம் . 


தேன் , கொடிவேலிக்கியாழம் , மிளகுநீர் இவைகளில்தாக்க சன் 
னிபதின்மூன்றும் விட்டோடிப்போம் ,பத்தியம் - புளிமுதலியவை தள் 


ளவும் . 


W 


பதினெண் சித்தர்கள் 


கிராணிக்கு கபாடக்குளிகை 
ஜாதிக்காய் , ஜாதிபத்திரி , காயம் , சீரகம் , விடையம் , கிராம்பு 
அபினி வெந்தயம் , வன்னிகெற்பம் , கழற்சிப்பருப்பு குராசானிஓமம் 
இவைகளைச் சமன்கொண்டு கெஞ்சாக்கியாழத்திலாட்டி இலந்தைப் 
பிரமாணம் குளிகைசெய்யவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகையை ஆவாரம்பஞ்சாங்கத்தில் வைத்துண்ண சகல 
கிராணிவகைகளும் தீரும் . இச்சாபத்தியம் . 

சீதசுரம் சீதபேதிகளுக்கு ஆமையோடு குளிகை . 
ஆமை 

ஆமையோடு சுட்டது பலம் - க , கற்பூரசலாசத்து பஸ்பம் பலம்- க 
விளாம்பிசின்ஊறவைத்த தண்ணீர்விட்டறைத்து மிளகளவுஉண்டை 
செய்யவும் . 

அநுபானம் . 
ஷைகுளிகையை மாதுளம்சூரணத்திலும் , சுக்குச்குரணத்திலும் 
வைத்துண்ண சீதசுரம் , சீதபேதிபோம் , இச்சாபத்தியம் , 

வீரியவிர்த்திக்குளிகை . 
ஜாதிலிங்கம் வி - னெ - க , அபின் வி - னெ - க , முருங்கைவிரை 
வி னெ - ச இவைகளை ஆவின்பால்விட்டறைத்து கடலைப்பிரமாணம் 
உண்டைசெய்யவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகை ஒன்றை ஆவின்பாலிற்கொள்ள வீரியவிர்த்தியா 
கும் , பத்தியம் - காடை , புறா , கிளுவை , அடைக்கலம் , ஆட்டிறைச்சி 
முதலியவையாகும் , அன்றிபதார்த்தங்களுக்கு மிளகு எலுமிச்சம் 
பழம் சேர்க்கவும் . 

வேறுவீரியவிர்த்திக் குளிகை . 
ஜாதிக்காய் லவங்கம் வகைக்கு வி - னெ - ய , கோதும்பை அரிசி 
வி - னெ - ச , கசகசா வி - னெ -2 , லிங்கம் வி - னெ -2 , அபின் வி - னெ - க , 
ஊமத்தைவித்து வி - னெ - க , கஞ்சாவித்து வி - னெ உஇதுகளைப்பொ 
டித்துக் கல்வத்திலிட்டுப் பின் வெட்டிவேறுக்கு தண்ணீர்விட்டிடித் 
துப்பிழிந்து அந்தசாற்றால் சு.ஜாமமாட்டியும் . மலைவேம்புப்பட்டைச் 
சாற்றால் - உ ஜாமமறைத்தும் கழுதைப்பால்விட்டுப் பனிரெண்டு ஜாம 
மறைத்துக் குன்றியளவுண்டை செய்யவும் . 


இராஜவயித்தியபோதி G. 


அநுபானம் . 
ஷை குளிகை ஒன்றை தேங்காய்ப்பாலிற்கொள்ளவும் , குன்மரோ 
கிக்கு வெள்ளாட்டுப்பாலிற் கொடுக்கவும் , வாதசரீரத்திற்குப் பசும் 
பாலிற்கொடுக்கவும் , மேலசரீரத்திற்குதேனிற்கொடுக்கவும் , பித்தசரீ 
ரத்திற்கு கரும்பின் ரசத்திற்கொடுக்கவும் , மேற்கூறிய வியாதிகளைப் 
போக்கி விந்தூறுங்கேணியாகும் . பத்தியம் மேற்கூறியவை . 

அன்றிமேற்கூறிய தாதுவிர்த்திக்குளிகைக்கு நிம்பழத்தால் முறி 
ப்பெனச் சொல்லப்படும் . 

வாலரசக்குளிகை . 
வாலைரசம் வி - னெ - க , இரசச்செந்தூரம் வி - னெ - க ,, விடத்தாரி 
வேர்ப்பட்டை வி னெ கவ இம்மூன்றையும் முலைப்டால்விட்டு மயனம் 
போலாட்டி கடலைப்பிரமாணங் குளிகைசெய்யவும் . 

அநுபானம் . 
ஷை குளிகையை வெந்நீரில்தாக்க பவுத்திரம் , கைகறுப்பு , சர்வ 
மேகரிணங்கள் , கண்டமாலை , சொரிகுஷ்டம் , மேகத்தடிப்பு இன 

வைகள் 
தீரும் , இச்சாபத்தியம் . 


சூரணவகைகள் . 


* 


கெந்தகச்சூரணம். 
கெந்திவி - னெ - க , இரசகற்பூரம் வி - என் - க , அயச்செந்தூரம் 
வி - கூ இவைகளை ஆர்க்கப்பொடி செய்து சுக்குபலம் - க , கரிமஞ்சள் 
பலம் - க சூரணஞ்செய்து ஷ சூரணத்தோடுகலந்து கல்வத்திற்போ 
ட்டு நெசவறைத்து அந்திசந்தி வெருகடிப்பிரமாணம்- க -நாள் தேனிற் 
கொள்ள மேகவாய்வுபிடிப்பு , குடைச்சல் , சூலை , மேகரிணங்கள் தீரும் , 
பத்தியம் புளி புகை புலால் நீக்கவும் . 

பஞ்சவர்ணபூபதிச்சூரணம் . 
காந்தம் , அபினி , சுக்கு , மிளகு , திப்பிலி, ஏலக்காய் , ஜாதிலிங் 
கம் , ஜாதிக்காய் , நற்சீரகம் செவ்வல்லி,கருஞ்சீரகம் ,குராசானிஓமம் , 
அதிவிடையம் , கோரக்கர்மூலி மதுரம் , தாளிசப்பத்திரி , கசகசா , 
கோரோசனை , காமப்பூ , சாதிபத்திரி , மாசக்காய் , சடாமாஞ்சில் , சிறு 
நாகப்பூ , லவங்கம் ,சித்தரத்தை ,வால்மிளகு வகைக்குகளஞ்சி - க இவை 
களைப்பொடிசெய்து தேனிலுண்ண இருமல் , ஈளை , காசம் , 

காசம் , குளிர் 


எசு 


பதினெண்சித்தர்கள் 


ஜன்னி , நீர்க்கடுப்பு , வட்டை , காமாலை , கிரந்தி , கழிச்சல் முதலியவை 
போம் சுடும்பத்தியம் . 

வேர்க்கொம்பு சூரணம் . 
இருசீரகம் , குராசானிஓமம் , ஏலம் , லவங்கம் , திப்பிலி , காயம் , 
கோஷ்டம் , இந்துப்பு , சித்தரத்தை , வசுவாசி , ஜாதிக்காய் , வெள்ளு 
ள்ளி , கொத்துமல்லி , சுக்கு , பூரம் வகைக்கு வி - னெ - க இவைகளைச் 
சூரணித்து தேனிலுண்ண ஜன்னி , மந்தம் , பொருமல் , பழையபுண் , 
இருமல் , திமிர் , பித்தவாய்வு , சூலை , குன்மம் , முதலியவைபோம் . 

தசமூலிச் சூரணம் . 
சிவனார் வேம்பு , சீந்திற்கொடி , சிறுகுறுஞ்சான்வேறு , நன்னாரி 
வேர் , சங்கம்வேர் , அமுக்கராவேர் , நிலப்பனைக்கிழங்கு , பூவரசம்பட் 
டை , பரங்கிச்செக்கை . வெள்ளறுகு , திரிகடுகு , சிறுநாகப்பூ , வெளிச் 
சம்பிசின் , ஏலம் , பெருங்காயம் , சந்தனம் , தக்கோலம் , மதுரம் , கஸ் 
தூரிமஞ்சள் , சடாமாஞ்சில் , லவங்கம் , கருவேப்பிலை , அபின்வகைக் 
குப்பலம் - க கஞ்சாவித்து பலம் - ச , பனைவெல்லம் பலம் - அ இவை 
களை இடித்து மெழுகாக்கிசுண்டைக்காய்வீதம் கொள்ள கருங்குட்டம் 
மேகத்தடிப்பு , மேகப்படை , வாய்வுமுதலியவைபோம் . 

கெஞ்சாவை ஒருநாள் ஜலத்திலூறவைத்து மறுநாள் எழுசலம் 
விட்டுக்கழுவி எடுத்துலர்த்திசேர்க்கவும் . 

வசுவாசிசூரணம் . 
வசுவாசிகளஞ்சி- உ , லவங்கம் , ஏலம் , மதுரம் , மரமஞ்சள் , சீர 
கம் , சிறுநாகப்பூ திரிகடுகுவகைக்கு களஞ்சி க இவைகளைப் பொன் 
வறுப்பாய்வறுத்துச்சூரணித்து திரிகடிப்பிரமாணம் தேனிலுண்ண 
உட்குத்து , சுவாசகாசம் , இருமல் , பித்தவாய்வுமுதலியவை நீங்கும் . 
இச்சாபத்தியம் . 

சத்திவிக்கலுக்குச் சூரணம் . 
திப்பிலி வி - னெ - அ ; சீரகம் வி - னெ - ய , அத்தி - வி - னெ - ரு இவை 
களைப் பொன்வறுப்பதாக்கிச்சூரணித்து மயிலிரகைச்சுட்டுக்கரியாக்கி 
வி -னெ - க கலந்துதேனிலுண்ண சத்திவிக்கல் நீங்கும் . 

கக்குவாய்க்கு திப்பிலிச்சூரணம். 
செருப்புபற்பம் , திப்பிலி இவைகளைச் சமன் சேர்த்து தேனி 
லுண்ண கக்குவாய் நீங்கும் . 


ராஜவயித்தியபோதிதி. 


எள 


ஈளை இருமலுக்குச் சூரணம் : 
நெல்லி , திப்பிலி , நெற்பொரி இவைகளைச்சமன் கொண்டு சூரணி 
த்து தேன்நெய்யிற்சலந்துண்ண ஈளை இருமல்போம் . 

வாதராட்சதன் சூரணம் . 
திரிகடுகு , சன்னராஷ்டகம் திப்பிலி , கெண்டுபரங்கி , லவங்கம் ,, 
மதுரம் , கோஷ்டம் . சீரகம் , அக்கிராகாரம் , லவங்கப்பட்டை , கருஞ் 
சீரகம் , ஓமம் வகைக்குப்பலம் - வ , இரசம் , கெந்தகம் , பொறித்தவெ 
ண்காரம் வகைக்கு வினெ -2 , முன்மருந்துகளைச் சூரணித்துப் பின் 
ரசம் , கெந்தகம் , பொறித்தவெண்காரம் இவைகளைக் கல்வத்திலிட்டு 
ஆட்டிக்கொண்டே ஷ கற்கவகைச்சூரணத்தைக் கொஞ்சம் கொஞ் 
சமாய் ரேகிக்கச்செய்து வெருகடிப்பிரமாணம் தேனிற்கொள்ள மேக 
ப்பிடிப்பு , சூலை , குடல்வாதம் , கைகாலில்வாய்வு , குன்மம் முதலிய 
ரோகங்கள் விட்டோடிப்போம் பத்தியம் - புளிபுகைபுலால் சள்ளவும் . 

அசுவகெந்தி சூரணம் . 
இலிங்கம் பலம் - வ , சிறுநாகப்பூ பலம் -2 ஏலம் பலம் - க , மிளகு 
பலம் - உ , திப்பிலி பலம் - சு , சுக்கு பலம் - அ , அசுவகெந்தி பலம் - கசு 
இவைகளைச்சூரணித்து திரிகடிப்பிரமாணம் சர்க்கரையிலுண்டு ஆவி 
ன்டால் உடனருந்த மேகவகைகள் , அஸ்திசுரம் ;வட்டை , மேகபாண்டு , 
சுவாசகாசம் , ஈளை , ஊறல் முதலியவை போகும் . இச்சாபத்தியம் 

திராட்சாதி சூரணம் . 
தீவதாட்சி , பேரீச்சு , மதுரம் , ஏலம் சந்தனம் , நெற்பொரி , 
விலாமிச்சுவேர் வகைக்குப்பலம்- 2 நெல்லிமுள்ளி, கிராம்பு , லவங் 
கப்பட்டை , லவங்கப்பத்திரி , தாளிசப்பத்திரி , சிறுநாசப்பூ ,, வெட்டி 
வேர் , வால்மிளகு , ஜாதிக்காய் , கொத்துமல்லி , கோஷ்டம் , சீரகம் , 
தாமரைதாது நெய்தற்றாது , கூகைநீறு , கல் கார் , கற்பூரசலாசத்து 
வகைக்குப்பலம் வ இவைகளைச்சூரணித்து குங்குமப்பூ விறாக, பச் 
சைக்கற்பூரம் -விராவ ஒக்கச்சேர்த்து சீனிபலம் - சி , யுங் கலந்தொன் 
றுபடுத்தி ஒரு விறாகனெடைப் பிரமாணமுண்ண பித்தம் - சய , அக் 
கினிமந்தம் , அரோசிகம் , சயம் , இருமல் , விக்கல்.மூத்திரக்கிரிச்சனம் , 
மேகவட்டை முதலியவை நிவாரணம், இச்சாபத்தியம் அன்றி மேற் 
கூறிய கல்நாரையும் , சலாசத்தையும் , தனித்தனி ஆவின்பாலில்நெக 
வறைத்து புடம்வைத்து நீற்றிச் சேர்த்துக்கொள்ளவும் . 

பஞ்ச தீபாக்கினிச்சூரணம் . 
சுக்கு , மிளகு , திப்பிலி, சீரகம் , ஏலரிசி இவைகளைப்பொன்வறு 
ப்பாக்கிச்சூரணித்து சீனிகலந்து திரிகடிப்பிரமாணம் கொள்ளவும் 


எஅ 


பதினெண்சித்தர்கள் 


அநுபானம் . 


தேனிற்கொள்ள வாதநோயகலும் , பல்லஜலத்திற்கொள்ள வாய் 
வுபீடை போம் , வெந்நீரிற் கொள்ள மந்தம் நீங்கி பசியுண்டாம் , வெள் 
ளைசர்க்கரையிற் கொள்ள பித்தபாயகலும் , வெண்ணையிற் கொள்ள 
ஊஷ்ணநோய்கள் விட்டோடிப்போம , இச்சாபத்தியம் . 

லேயெ வகைகள் 


கடுகுலேகியம். 
க்டுகு பலம் -2 , மஞ்சள் பலம் - க , அப்பளாகாரம் பலம் - க இது 
சளைச்சூரணித்து , பனைவெல்லம் பலம் - ங , பாகுசெய்துஷை சூரணத் 
தெப்போட்டுக்கிண்டி கழற்சியளவுலேகியர் கொள்ள குழந்தை பெற் 
ர்கள் வயிற்றில்தங்கிய அழுக்கு நீங்கும் இச்சாபத்தியம் . 

குங்குமப்பூலேகியம் . 
பருத்தியிலை பிடி - க , சீரகம் வி -ளெக, மிளகு வி - னெ - வ , சட்டி 
பிலிட்டுச் சாம்பலாக்கி , நிம்பழச்சாறு உழக்குவிட்டுசுண்டக்காச்சி ஏல 
க்காய் , கடுக்காய் , திப்பிலி , சுக்குவகைக்குப் பலம் - உ.சேர்த்துச் குர் 
ணித்து ஷைசாம்பலில் கலந்து குங்குமப்பூ ஒருரூபாயெடைசேர்த்து 
அரைபடிபன்னீரில் வெள்ளை சர்க்கரைபலம் கரு சோத்துப்பாகுசெய் 
து ஷை மருந்துகளைக்கொட்டிக்கிளறிக்கொண்டே ஆவினெய்பலம் - ய 
விட்டுக்கலக்கிக் கிளறி இறக்கி தேன் பலம் - உ உ விட்டு கழற்சியளவு 
சாப்பிட அட்டகுன்மம் , அன்னத்துவேஷம் , அரோசிகம் , கண்ணெ 
ரிவு , காலெரிவு , மார்நோய் பித்த எரிச்சல் , சூடு , பித்தம் , மேகம் , 
சாலம் , கடுப்பு , வெள்ளை , பயித்தியம் முதலியவை நீங்கும் -இச்சாபத் 
தியம் . 

தும்மட்டிக்காய் . கடுகுலேகியம் . 
தும்மட்டிக்காய்சாறுநாழி , நிம்பழச்சாறுநாழி , வெண்னொச்சிச் 
சாறு நாழி இஞ்சிச்சாறுநாழி, வெள்ளுள்ளிச்சாறுநாழி இவைகளை 
காலிலொன்றாகக்காச்சி யதில் ஜாதிலிங்கம் , காயம் , சூதம் , கெந்தி , 
நாய்க்கடுகு, மிளகு , மஞ்சள் , சுத்திசெய்தவாளம் வகைக்குக்களஞ்சி 
மூன்றாகப் பொடித்துத் தூவி பழம் புளியதமாகும்வரையிலெரித்துண் 
ண அட்ட குன்மம் , சூலை , பெரும்பாடு , பெருவயிறு முதலிய ரோகங் 
கள்விட்டோடிப்போம் - கடும்பத்தியம் . 

கண்டாத்திரிலேகியம் . 
இஞ்சிபலம் - அ , பொன்வறுப்பாக்கி இடித்துத் தூளாக்கி மிளகு 
திப்பிலி தாளிசப்பத்திரி , சிறுநாகப்பூ , ஏலம் , சீரகம் , ஜாதிக்காய் , 


இராஜவயித்தியபோதிநி . 


& 


லவங்கம் , ஜாபத்திரி , கோஷ்டம் , கடுக்காய் ,மதுரம்வகைக்குப்பலம் 2 
சேர்த்து சூரணித்து தேனிலேபிசைந்து தான்றிக்காயளவுண்ண குன் 
மம் , தனுர்வாய்வு , வயிற்றுவலி, அக்கினிமந்தம் , இருமல் முதலியவை 
போகும் -இச்சாபத்தியம் . 

சுக்குலேகியம் 
சுக்கு பலம்- ரு , பழச்சாத்திலூறவைத்துலர்த்திமறுபடியும் கீழா 
நெல்லிச்சாற்றிலூறவைத்து ஓமம் அரிசி பலம் - கவ இவைகளைச் சூர 
ணித்து சர்க்கரைபலம் - எ ,பாகுகாச்சிபதத்தில் ஷை சூரணத்தைத் 
தூவி நெய் பலம் ரு - சேர்த்துக்கிண்டி இறக்கி தேன் பலம் - கவ விட்டு 
சுண்டக்காயளவு அந்திசந்திகொள்ள வயிற்றிறைச்சல் , ஊஷ்ணபேதி 
முதலியவைபோகும் , இச்சாபத்தியம் . 

மகாகூழ்பாண்டமதனசிந்தாமணி லேகியம் . 
கலியாணபூசனிக்காய் சாறுபடி -அ , கறுப்பஞ்சாறு , விழுதிச்சா 
று . கதலிச்சாறு , தென்னம்பாளைச்சாறு , கற்றாழைச்சாறு , இஞ்சிச் 
சாறு , வல்லாரைச்சாறு எலுமிச்சைச்சாறுபால்வகைக்குபடி - உ , ஆவா 
ரம்பட்டை பூவித்து , சீந்தில் , சித்தாமுட்டி , வெட்டிவேர் , வில்வம் , 
நெல்லி , அசுவகெந்தி , கோரைக்கிழங்கு , நெறிஞ்சில் , செந்நெறிஞ் 
சில் , மிளகருணை , சங்கன் வேர் , களாவேர் , துத்தி , நிலப்பனைக்கிழங் 
குவகைக்கு பலம்- ரு , துணித்துப் பாண்டத்திட்டு மூன்று தூணிநீர் 
விட்டு எட்டிலொன்றாய்வற்றக்காச்சி முன்சாற்றிலூட்டி ஒன்றாயின 
பின் , திரிகடுகு , ஏலம் , திரிபலை , வாய்விளங்கம் , கோஷ்டம் , மதுரம் , 
அக்கிராகாரம் , லவங்கப்பட்டை , சடாமாஞ்சில் , சிறுநாவல் , புன்னை 
வித்து , பருத்திவித்து , அரத்தை , ஜாதிப்பத்திரி , லவங்கம் , குறாசானி 
ஓமம் , கூகைநீறு , சந்தனம் , சீரகம் , குறுவேர் , கொத்துமல்லி , கெஞ் 
சாயிலை ஜாதிக்காய் , தாளிசப்பத்திரி , மாசக்காய் , மைசாட்சி , வால் 
மிளகு , செவியம் , அபின் . சீந்திற்சக்கரை , பன்னீர்ப்பூ , துளசிவித்து , 
கஞ்சாவித்து , அத்திவித்து , ஆலம்வித்து , அரசம்வித்து , முருங்கை 
வித்து , துத்திவித்து பூமிசர்க்கரைக்கிழங்கு ,சோம்பு , வெந்தயம் , வில் 
வப்பழம் , கிழப்பனை பூனைக்காலிவித்து.தாமரைக்கிழங்கு , அசுவகெந்தி 
தகரை , விசுப்புகோல்வித்து , சிலாசத்து , வேப்பம்பிசின் , விளாம் 
பிசின் , முந்திரிகைப்பழம் , மாம்பருப்பு , மாதளைவித்து முள்ளிவித்து , 
கல்நார் , சூரிவித்து, கசகசா , வகைக்குப் பலம் - க இடித்து சூரணித்து 
சீனிபாகு செய்து மேற்படி சூரணத்தைப் போட்டுக்கிண்டி ஆவினெய் 
படிவிட்டுக்கிளறி இறக்கி தேன்பலம் - ய - ஒக்கச் சேர்த்து லேகியமாயின 
ன்பி இந்நூலிற்கூறியபவள பற்பமும் , பாகபற்பம்வைத்தொருமண்டல 


அய 


பதினெண்சித்தர்கள் 


முண்ண கிறாணி , அதிசாரம் , பித்தவட்டை , அஸ்திசுரம் , ஈளை , காசம் , 
சோகை , பாண்டு , காமாலை , அட்டகுன்மம் , கபாலச்சூடு , நவமூலம் , 
சுரசூலை , தலைசுழட்டல் , சத்தி , இரத்தப்பிரமியம் . விக்கல் , வலிகிரம் 
தி , குத்து , வெண்குட்டம் , விப்புருதி , நீராம்பல், துடைவாழை ,விரை 
வாதம் , சூதகவாய்வு முதலிய ரோகங்கள் நீங்கி , விந்தூறுங்கேணியா 
கும் -இச்சாபத்தியம் . 

கையாந்தகரைக்கிருதம் . 
கையாந்தகரைச்சாறுபடி -2 , பனைவெல்லம் பலம் -டு - கறைத்துப் 
பாகுபதமாகக்காய்ச்சி , திரிகடுகு , திரிபலை , திப்பிலிக்கட்டை வகைக் 
குப் பலம்- 2 - சூரணித்து , அடியிற்கூறிய அயச்செந்தூரம் பலம் - க 
ஒக்கக்சேர்த்து ஷபாகிற்கலந்து தேன்பலம் - கடு - விட்டு இளகினபத 
மாயிறக்கி சுண்டைக்காயளவு அந்திசந்தியுண்ண சோகை , காமாலை , 
கணச்சூடு , வீக்கம் , தேகத்தில் இரத்தம்சுண்டி வெளுத்தல் , ஊது 
காமாலை , பொருமல் முதலியரோகங்கள் நீங்குமென்றறிக . இச்சாபத் 
தியம் . 

அயச்செந்தூரம் . 
நிம்பழச்சாற்றில் மூன்றுனாளூறப்போட்ட அயம் பலம் - ரு , கல் 
வத்திட்டு கையாந்தகரைச்சாறுவிட்டாட்டி யுலர்த்தி சிறுவில்லைகளா 
க்கி ஒட்டில்வைத்துபடி மண் சீலைசெய்து முழப்புடம்போடவும்மேற் 
கூறியதைப்போல் பதின்மூன்றுபுடம்போடச் செந்தூரமாம் . 

உடும்பு லேகியம் . 
உடும்பு இரண்டை தலை , தோல் , குடல் , விரல் , போக்கியபின் 
கொத்துமல்லி , சோம்பு , இவைகளைச்சமன்கொண்டிடித்து அரிசியாக் 
கியதில் பலம் - ய - ஈருள்ளிவீசை சேர்த்து தெகவறைத்து ஷை உடும் 
பின்வயிற்றினுள் பூசி காராக்கருணைபலம் - உய - கீழ்மேலிட்டு சட்டியில் 
வைத்து ஜலம் சிறப்பி தீயிட்டெரிக்க பிட்டாகும் , அப்பிட்டைப்பிசை 
ந்து எலும்புகளையிடித்து ஒக்கச்சேர்த்து சிறுவில்லைகளாக வடகஞ் 
செய்து இரவியில்வைத்து திரிகடுகு , வால்மிளகு ; சிறுநாகப்பூ , மது 
ரம் , அக்கராகாரம் ஏலம் லவங்கம் , சிறுதேக்கு , ஜாதிக்காய் , ஜாதி 
பத்திரி , சிறுலவங்கப்பட்டை ., வாய்விளங்கம் , நிலப்பனைக்கிழங்கு , பர 
ங்கிப்பட்டை , வகைக்குப்பலம் - டு - முள்ளிலவம்பிசின் , முளளிவித்து , 
வகைக்குசேருவ , சடாமாஞ்சில் , தாளிசம் , ஆலம்வித்து , அத்திவித் 
து , துத்திவிந்து , ஆளிவித்து , தேத்தான்வித்து , துளசிவித்து வெள் 
வரிவித்து , சட்ஜாவித்து , சத்திசாரணைக்கிழங்கு , வெட்டிவேர் , நன் 
னாரி , சதாவேரி , அசுவகத்தி , கோஷ்டம் , கசகசா , வகைக்குப்பலம்-2 


இராஜவயித்தியபோதிநி . 


ரணித்து மேற்படி உடும்புவடகத்தையும் ஒன்றுபடுத்தி இடித்து 
சர்க்கரையிற் கலந்து ஆவினெய் வீசை உ - சேர்த்து கிளறி இறக்கி 
தேன்வீசை- வ - கூட்டி புன்னைக்காயளவு அந்திசந்தி ஒருமண்டலம் 
கொள்ள மேகரோகங்கள் இருயுத்தொன்றும் நீங்கி குளிர்ச்சிதந்து 
தாதுவிர்த்தியுண்டாம் பத்தியம் - காடை , அடைக்கலம் , விலாங்கு , 
முருங்கைப்பிஞ்சு, கத்திரிப்பிஞ்சு சுண்டக்காய் , அவரை , புறா,வெள் 
ளாட்டிறைச்சி , ஆவின்பால் , நெய் முதலியவைஆகும் , கடுகெண்ணை 
நீக்கவும் . 

பிரண்டைலேகியம் . 
பிரண்டைக்கிழங்கு , மருட்கிழங்கு ,புளிகருணைக்கிழங்கு கொடி 
வேலிவேர் . செந்நாயுருவிவேர் வகைக்குபலம் ய , சிறுகநறுக்கிப்பாண் 
டத்திட்டுப் பதக்குஜலம்விட்டு எட்டொன்றாய்க்காய்ச்சிறக்கி பழஞ் 
சர்க்கரை பலம் -உரு - சேர்த்துப் பாகுசெய்து கொட்டை நீக்கிய கடுக் 
காய் -ா , திரிகடுகு , சீரகம் , கருஞ்சீரகம் , சத்குப்பி , விழலரிசி , குட 
பாலை அரிசி , கோஷ்டம் , நிலப்பனைக்கிழங்கு , லவங்கம் , ஆனைத்திப் 
பிலி , லவங்கப்பத்திரி , சிறுநாகப்பூ , தான்றிக்காய் , நெல்லிப்பருப்பு , 
மரமஞ்சள் , ஓமம் வகைக்குப்பலம் க , பிரமியிலைச்சூரணம் பலம் - உ 
இவைகளைச்சூரணஞ்செய்துஷைபாகிற்போட்டுக்கிண்டி நெய்பலம் - அ , 
நல்லெண்ணை பலம் -ச - ஒன்று சேர்த்துக் கிளறி இறக்கி தேன்பலம் 
ரு - விட்டுக்கலந்து புன்னைக்காயளவு அந்திசந்தி -உய-நாளுண்ண மூலம் 
மூலக்கிராணி , மூலகுன்மம் , சதையடைப்பு , மலபந்தம் , மூலஇறைச் 
சல் , சரீர்மிளைப்பு , யோனி , சதையடைப்பு , மலஜலதாரையில் சதை 
பையுண்ணல் , மூலவிக்கம் , மூலத்தினவு , மேல்நோக்கியவாய்வு , அக் 
கினிமந்தம் , மூலபாண்டு ஆகியரோகவகைகள் நீங்குமென்றறிக பத் 
தியம் கைப்பு , புளிப்புவகைகள் நீக்கவும் . 

ஜாதிக்காய் லேகியம் . 
ஜாதிக்காய் , கசகசா , முருங்கைப்பிசின் , ஆவாரம்பிசின் , கோதும் 
பைபொய் வகைக்குப்பலம் - உ - ஏலம் , இலவங்கம் , இலவங்கப்பட்டை 
வகைக்குப்பலம் உ இவைகளைச்சூரணித்து- ரு - தேங்காய்ப்பாலில் மாட் 
டுச்சர்க்கரைபலம் --சேர்த்துப் பாகுசெய்து ஷை சூரணத்தைத் 
தூவிக்கிளறி பதத்தில் நெய்பலம் - ய -விட்டு அலுவாபோல்செய்து அந் 
திசந்தி - ம -நாளுண்ண லேபனபுஷ்டியுண்டாம் . 

கருணைக்கிழங்கு லேகியம் . 
காராக்கருணையை மேல்பரணிசீவி ஆவின்பாலில் வேகவைத் 
துக்கடைந்து பனை வெல்லப்பாகில்விட்டு நெய்சேர்த்துக்கிளறி பாக் 

மிக 


92 


பதினெண்சித்தர்கள் 


களவு அந்திசந்தி - ய -நாளுண்ண நவமூலங்களும் விட்டோடிப் போ 
மென்றறிக . 

சிவனார் வேம்பு லேகியம் . 
சிவன் வேம்பு ஆள்சுமை - க -கொண்டுவந்து உலர்த்திடித்து நாலு 
பானையிற் போட்டு தண்ணீர்விட்டு- ங -நாளுறிப்பின் எட்டிலொன் 
றாய்க்காய்ச்சிறக்கிசங்கம்வேர் விறா - க , துறட்டு முன்வேர் வினா - க ஒரு 
பானையில்போட்டு ஜலம்விட்டு மூன்றுனாளூறியபின்முன்போலஎட்டி 
லொன்றாகக்காய்ச்சிறக்கி ஷை கியாழத்தில் ஒன்றுபடுத்தி வேறுபாண் 
டத்திட்டு ஒருபடியாகக்காய்ச்சி யதில்வெள்ளாட்டுநெய்படி - உ சர்க் 
கரைபலம் ய சேர்த்து சுண்டக்காய்ச்சி லேகியபதத்திலிறக்கிகழற்சிக் 
காயளவு அந்திசந்திமண்டலம் கொள்ள கன்னப்பிளவை , மேகப்படை , 
மேகரணம் ஊறல் , கிரந்திப்புண் , வெள்ளை , வெண்மேகம் , திமிர் 
வாய்வு , கீல்வாய்வு , தமரகவாய்வு , பாரிசவாய்வுமுதலிய ரோகங்கள் 
நீங்குமென்றறிக பத்தியம் -வியாதிகளுக்குத்தக்கதாக வைத்துக்கொள் 
ளவும் . 

தாளிசப்பத்திரிலேகியம் . 
தாளிசப்பத்திரி , அரத்தை , வெண்மிளகு ,சிறுநாகப்பூ ,திப்பிலி 
ஆனைத்திப்பிலி; இலவங்கப்பத்திரி , இலவங்கப்பட்டை வகைக்குப் 
பலம் க , ஏலம் , இலவங்கம் , ஜாதிக்காய் வகைக்கு பலம் - வ இவை 
களைச் சூரணித்து படிஆவின்பாலில் சர்க்கரைபலம் -உய - சேர்த்துப் 
பாகு செய்து ஷை சூரணத்தைத் தூவி ஆவினெய்பலம் - ய - சேர்த்துக் 
கிளறி இறக்கி தேன்பலம் - ரு - கூட்டி புன்னைக்காயளவு காலைமாலை 
சாய -நாளுண்ண இருமல் , ஈளை , காசம் , சுரம் முதலிய ரோகவகைகள் 
நீங்குமென்றறிக இச்சாபத்தியம் . 

தாதுவிர்த்திக்கு மன்மதலேகியம் . 
கருவேலம் வித்தின்பருப்பு தூள் பலம் - அ , களிப்பாக்குத்தூள் 
பலம் - அ , கருவேலம்பிசின் பலம் - ங ; ஒருசட்டியில் -உ - படி ஆவின் 
பால்விட்டு ஏடுகட்டி முன்மாவைக் கீழ் மேலிட்டு நடுவில் பிசின் 
வைத்துமேல்மூடி அடுப்பில்வைத்து சிறு தீயாயெறித்து அரைபடி 
பால்சுண்டியசமயத்தி லிறக்கி முன்மருந்தைக்கொட்டி நன்றாய்ப் 
பிசைந்து ஷை பாலில் - கரு பலம் சர்க்கரை போட்டு பாகுபதத்தில் 
ஜாதிக்காய் , ஜாபத்திரி , ஏலம் , இலவங்கம் வகைக்கு பலம் - க , தூல் 
செய்து போட்டுக்கிளறி நெய் பலம் - எஉ விட்டுக்கிண்டி இறக்கி தேன் 
பலம் - ந உவிட்டு லேகியம் பாக்களவு செய்து மண்ட எம்கொள்ளமேக 


இராஜவயித்தியபோதிநி . 


ரோகங்கள் நீங்கி வீரியவிர்த்தியுண்டாம் , பத்தியம் - கடுகெண்ணை , 
மீன் , கருவாடு முதலியவை நீக்கவும் . 
கிருஷ்ணலீலாவிநோதக் குளிகையென்னும் 

தாதுவிர்த்தி லேகியம் . 

கியாழவகைகள் . 
தனியா படி வ , பேய்ப்புடல் , வில்வம் , செல்லிஈர்க்கு , சிததா 
முட்டி , பேராமுட்டி கெல்லுபொரி , கோரைக்கிழங்கு , விளாவோடு , 
நிலவாகை வகைக்கு பலம் - க , நான்குபடிஜலம்விட்டு ஒருபடியாகச் 
சுண்டக்காச்சவும் 

சூரணத்தினுசுகள் . 
சுக்கு , மிளகு , வெண்மிளகு , சீரகம் , கருஞ்சீரகம் , ஏலரிசி ,திப் 
பிலி , ஜாதிக்காய் , லவங்கம் , லவங்கப்பட்டை , லவங்கப்பத்திரி , குரா 
சானிஓமம் , ஜாதிபத்திரி , மராட்டி மொக்கு , வாய்விளங்கம் , அக்கிரா 
காரம் , அதிமதுரம் , சந்தனம் , கோஷ்டம் , மோடி , தான்றிக்காய் , நெல் 
லிக்காய் , சூரத்து நிலவாகை , சிவதைவேர் , சோம்பு , தக்கோலம் , கடுக் 
காய்ப்பிஞசு , வால்மிளகு , தாளிசப்பத்திரி , அதிவிடயம் , சாஜிரா, 
ரோஜாப்பூ , சூரியகாந்தி , மதனபீசம் , வெள்ளைச்சார்வளைவேர் சீந்தில் 
சர்க்கரை , செண்பகப்பூ வகைக்குப்பலம் - க , பரங்கிச்செச்கைபலம் - டு , 
நன்னாரி பலம் - உய் , கெஞ்சாவித்து அத்திவித்து , பூனைக்காலிவித்து , 
முருங்கைவித்து , சப்ஜாவித்து , துளசிவித்து துத்திவித்து , பேதானா 
வித்து வசைக்கு பலம் க , ஊமத்தைவித்து , ஆலம்வித்து , அரசன் 
வித்து , நீர்முள்ளிவித்து , விசுப்புகோல்வித்து , கார்போகவித்து , காட் 
டுவாழைவித்து நத்தைச்சூரிவித்து , கருவளிவித்து ,வெட்பாலைவித்து 
சமுத்திரஜோகிவித்து , முருக்கன்வித்து , பீஜ்பன்வித்து , வெள்ளரி 
வித்து ஜாப்ராவித்து , ஆவாரம்வித்து அக்ரோட்வித்து , தற்டோஜி 
வித்து , பிஸ்த்தோல்வித்து , நிலப்பூசனிவித்துவகைக்கு பலம் -உதண் 
ணீர்மிட்டான்கிழங்கு, கன்னியாகுமரிக்கிழங்கு, பூமிசர்க்கரைக்கிழங்கு 
நிலப்பனைக்கிழங்கு , கோறைச்கிழங்கு . அமுக்கராகிழங்கு , ரேவல்சின் 
னிக்கிழங்குவகைக்குபலம் - க இவைகளைச் சூரணிக்கவும்பாதாம்பிசின் , 
காட்டுவாபிசின் , வேப்பன்பிசின் , இலவம் பிசின் , விளாம்பிசின் முருங் 
கைப்பிசின் , வேலம்பிசின் , ஆலம்பிசின் , ஆவாரம்பிசின் , சாலாம்பிசின் 
வகைக்கு பலம் உஇவைகளை மேற்கூறிய கியாழத்தில் - அ.ஜா மமூற 
வைத்து கல்வத்திலறைத்தறைத்துக் கியாழத்திற்கலக்கி வடிகட்டி 
திப்பியை அப்புறப்படுத்தி - ஈ - படி ஆவின்பால் ஒக்கச்சேர்த்து அடுப் 
பேற்றி சற்றுகொதிக்கவைத்து பனவெட்டு பலம் - உய - கறைத்துப் 


அச 


பதினெண் சித்தர்கள் 


பாகுபதத்தில் முன் சூரணத்தைத் தூவிக்கிளறி நெய் பலம் -உய - சேர் 
த்து நீர்வற்றமெழுகுபதத்திற் கிண்டி இறக்கி தேன்பலம் - ய - விட்டுப் 
பின்வெண்காரபற்பம் , சிங்கிபற்பம் , பலகரைடற்பம் , கல்நார்பற்பம் , 
சலாசத்துபற்டம், நாகபற்பம் வெள்ளிபற்பம் வகைக்கு பலம் -வ - சேர் 
த்து ஒன்றாய்த்திரட்டி புன்னைக்காயளவு அந்திசந்திமண்டலம்கொள் 
ள மேகச்சூடு , பித்தவாய்வு , வெள்ளை , மதுமேகம் காசம் , தந்தி 
மேகம் , இரத்தவெள்ளை , நீர்ச்சுருக்கு , எலும்புருக்கி , நீரடைப்பு , 
கல்லடைப்பு , சதையடைப்பு , மலச்சிக்கல் , அரைகடி சிரங்கு , கிரந்த 
கமாலச்சூடு , பீனிசம் , கண்ணருகல் , குத்துவாதம . சத்தி , நாவரட்சி , 
சுக்கிலவாய்வு , மூர்ச்சைமுதலிய மேகநோய்கள் நீங்கி தேகவாட்ட 
மின்றி சுக்கிலமீறி மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ணாவதாரனைப்போலமிகு 
சுகபோகங்களை அநுபவிக்கலாமென்றறிக, அன்றி மேற்கூறியலேகி 
யத்தை உண்டவர்களுக்கு ஒருக்கால் மலச்சிக்கல்நேரிடில் குல்குந்து 
சமன்கூட்டியுண்ணவும் , பத்தியம் - விலாங்கு , காடை அடைக்கலம் , 
உடும்பு , முயல் , கோழிமுட்டை , ஆட்டிறைச்சி , முருங்கைப்பிஞ்சு, 
முருங்கைப்பூ , விளாம்பழம் , நெய் , சீனி, கற்கண்டு ; ஆவின்பால் 
பொன்னாங்கண்ணி , மணத்தக்காளி, வெந்தயக்கீரை , முளைக்கீரை , 
பருப்புக்கீரை , அத்திக்காய் , அவரைக்காய் , வண்டக்காய் முதலியவை 
சேர்க்கவும் . கடுகெண்ணை , மச்சமுதலியவை. நீக்கவும் , அன்றி மேற் 
கூறியலேகியத்தையுண்டபின் சாரப்பருப்பு, பாதம்பருப்பு , திராட் 
சப்பழம் , பேரீச்சன் , கற்கண்டு , தேன் இவைகளைச் சமன்கொண்டு 
மட்சாடியிலிட்டு சூரியபுடம் வைத்துவைத்து கொஞ்சம் புசிக்கவும் 
மிகநன்று . 

தாதுவிர்த்திக்குப் பாயாசங்கள் . 
ரூமஸ்த்திக்கு விறா - க , நீர்முள்ளிவித்து விறா -உ , கசகசாவிறா ங 
இவைகளைப் பொடிசெய்து ஆவின்பாலில்காய்ச்சி ய -நாளுண்ண தாது 
விர்த்தியுண்டாம் . 

ஷை உ 
ரூமஸ்த்திக்கு , சாலாமிசுர் சபேதாமிசுறி வகைக்கு விறானெ - க 
பொடித்து ஆவின்பாலிலிட்டுக் காய்ச்சி - ய -நாளுண்ண விந்தூறுங் 


வது . 


கேணியாகும் . 


ஷை ங 


வது . 


ஆவின்பால் படி - க , முருங்கைப்பூ பலம் - ய , முருங்கைப்பிசின் 
பலம் - டு , ஜாதிக்காய் பலம் - க , சுத்திசெய்த கஞ்சாதூள் விறா---சேர் 


இராஜவயித்தியபோதிநி . 


. 


த்து சுண்டக்காய்ச்சி லேகியஞ்செய்து கொட்டைப்பாக்களவு காலை 
மாலை - ய -காளுண்ண சுக்கிலவிருத்தியுண்டாம் . 

ஷை ச வது . 
முருங்கைஇளம்பிஞ்சு பிடி . க ) பசும்பாலுழக்கில் போட்டுக்காச் 
சிக் கடைந்துண்ண மேகரோகங்கள் நீங்கி வீரியவிருத்தியுண்டாம் . 

ஷ ரு வது . 
முருங்கைப்பூ பிடி - க , வெள்ளெருக்கம்பூ பிடி - 2 - அரைபடி 
ஆவின்பாலில் போட்டுக்காய்ச்சியுண்ண தாதுபுஷ்டியுண்டாம் . 

எண்ணை வகைகள் , 


மேகவியாதிகளுக்கு நிலக்கடம்பு எண்ணை . 
விளக்கெண்ணை படி - க - ல் நிலக்கடம்பையிலை , சங்கிலை , சங்கங் 
குப்பி , சிறுசின்னி , நுனா . குமரி , கோழி அவரை , வெங்காயம் சாறு 
வகைக்கு படி - அரைக்கால் , கழுதைவிட்டைப்பால் , புங்கம்வேர் சீவி 
னபால் வகைக்குப்படி அரைக்கால் சேர்த்து பச்சை செங்கத்தாரிப் 
பட்டை சித்திரமூலவேர்ப்பட்டை வகைக்கு பலம் - வ ஆவின் பாலில் 
அறைத்துக்கூடப்போட்டு மஞ்சிட்டிவேர் , பரங்கிச்செக்கை, சார் 
போக அரிசி வெட்பாலையரிசி , வகைக்கு பலம் - வ சூரணித்து ஷை 
எண்ணையிலொன்றுபடுத்தி கடுகுபதத்தில் சாச்சியிறக்கி வடிகட்டி 
ஜாதிலிங்கம் விறா - க , ஆர்க்கப்பொடித்துப்போட்டு உச்சிக்கரண்டி 
ஒன்றுவீதம் - எ - நாள் சாப்பிட மேகப்படை , மேகத்தடிப்பு , மேகச் 
சொரி , சிரங்கு , மேகவாய்வு , சூதகவாய்வு , கட்டி , புண் . கிரந்தி , நுணாக் 
கிரந்தி முதலியவை நீங்கும். பத்தியம -இறைச்சி , கத்திரிப்பிஞ்சு, முருக் 
கைப்பிஞ்சு, வண்டக்காய் , அவரை , துவரை , ஒலைவாளைக்க 

கருவாடு 
முதலியவை ஆகும் , சுட்டபுளி , வறுத்தவுப்புகூட்டவும் , நெய்தாளி 
தத்துக்காம் . 

மேகத்தினாலிளைத்தவர்களுக்கு நல்லெண்ணை . 
நல்லெண்ணை படி. - 2 , பொடுதலைச்சாறு படி -2 , தேங்காய்ப் 
பால்படி -2 , வடிகட்டி வெந்தயம் பலம் -2 உ ஊறவைத்து ஷை பால் 
விட்டறைத்து பனவெட்டு பலம் - உ உ.சேர்த்து க்கறைத்து ஷை என் 
ணையுடன் கலந்து காய்ச்சிப்பதத்திலிறக்கிகடுகுடன்வைத்துக்கொண்டு 
அந்திசந்திபாக்களவு கடுகும் தின்று உ.ச்சிக்கரண்டியளவு எண்ணையும் 
சாப்பிட்டுவர மேகச்சூடு , மேகவாய்வு , சொரி , கைகாலசதி முதலி 
யவை நீங்கும் , பத்தியம் - புளி , புகை , புலால் நீக்கி செய்தாளிதத்திற் 


பதினெண்சித்தர்கள் 


சேர்க்கவும் , மிளகாய்க்குப்பதில்மிளகும் , புளிப்புக்கு பதில் எலுமிச் 
சம்பழமும் சேர்க்கலாம் , மறுபத்தியமான பிறகுஸ்நாகஞ்செய்யவும் . 


மேகவியாதிகளுக்கு தேங்காய் எண்ணை . 


ஒரு தேங்காய்த் திருவி பால் பிழிந்து இரசகற்பூரம் விறா க- பொடி 
செய்து பாலிற்போட்டுக்காய்ச்சிப் பதத்தில் எண்ணையை வடித்துக் 
கொண்டு கடுகில் பனைவெல்லம் பலம் - க , கூடப்போட்டுநெகவறைத்து 
தாதுளங்காய்ப்பிரமாண முண்டை செய்து காலமே ஒவ்வொரு உண் 
டையும் பணவெடை எண்ணையு முண்டுவர மேகவாய்வு , மேகவூறல் , 
சிரங்கு , நுணாக்கிரந்தி , ஊஷ்ணகாந்தல் முதலியவை நீங்கும் - இச்சா 
பத்தியம் . 

சகலமேகங்களுக்கு சஞ்சீவி எண்ணை 
பிரமி , காட்டு மல்லிகை , கொவ்வைத்தண்டு , பொடுதலை , அகத்தி , 
செருப்படை , பசுமுன்னை , முடக்கொத்தான் . கொட்டைக்கரந்தி ,சங்க 
னிலை , சங்கங்குப்பி , கழற்சி , கம்மாறு வெற்றிலை , கருநொச்சி , வெண் 
ணொச்சி , வல்லாரை , சிவதைவகைக்கு சாறுபடி 2 , வெங்காயம் , நிம் 
பழம் , வகைக்குச்சாறுபடி 2 , கழுதைவிட்டைப்பால் தேங்காய்ப் 
பால் வகைக்கு படி உ , விளக்கெண்ணைபடி - உ இவைகளை ஒன்றுபடுத் 
தி சன்னலவங்கப்பட்டை , வேம்பாடம்பட்டை , பரங்கிப்பட்டை , சீர 
கம் , பெருஞ்சீரகம் , கருஞ்சீரகம் , வெந்தயம் வகைக்கு பலம் - க , கல் 
நார் , கல்மதம் வகைக்கு பலம் - உ ஆவின்பாலிலாட்டி ஷை எண்ணை 
யிற்கலக்கிகாச்சி மெழுகுபதத்தில் குராசானிஓமம் , கடுகுரோகணி 
வகைக்கு பலம் க - சேர்க்கவும் , பேதியாகவேணுமென்றால் வாளம் 
சேர்க்கவும் , இந்த எண்ணையை உச்சிக்கரண்டிவீதம் எ நாள் சொள்ள 
மேகக்கிரந்தி , மூலவாய்வு , வட்டை , மேகச்சூடு இவைகள் நீங்கும் , பத் 
தியம் வியாதிகளுக்குத் தக்கவை சேர்க்கவும் ஷை எண்ணையைகாய்ச்சி 
இறக்கும்போது செம்யூராம்பட்டை தூள் செய்து போட்டிறக்கவும் . 


இடி எண்ணை . 


சித்தா மணக்கெண்ணை படி க , இரசம் பலம்வ காம்பு போக்கின 
பாவட்டையிலை பலம் உ 2 , கொவ்வையிலை பலம் உஉ , பச்சைவெத் 
திலை பலம் உஉ , ஓமம் பலம் உ , மாவுரலிற் போட்டு இடித்து இரசத் 
தையும் கூடவிட்டு பூணில்லாவுலக்கையால் நாலுஜா.மம்ஜாடி மரத் 
துடுப்பால் தராவி உச்சிக்கரண்டியளவு எ நாள் உட்கொள்ள படர் 
தாமரை , நுணாக்கிரந்தி , மருகிரந்தி , கைகறுப்பு , கண்டமாலை , பவுத் 
திரமேகம் , இரணமேகம் ,ஊறல் முதலியவைபோகும் , பத்தியம் கடும் 


இராஜவயித்தியபோதி நி . 


அஎ 


பத்தியம் , மறுபத்தியம் கழிந்தபிறகு விளக்கெண்ணையில் ஸ்நாநஞ் 
செய்யவும் . 

கல்லுருவி எண்ணை . 
விளக்கெண்ணை படி கல் , கல்லுருவிப்பூண்டு சமூலமிடித்து 
தேங்காயளவு கலக்கிக்காய்ச்சிவடித்து ஆழாக்கெண்ணையை எ ள் 
கொள்ள மேகவாய்வுகள் , கைகால்பிடிப்பு , வீங்கியிருத்தல் , தாழங் 
கால்முதலியரோகவகைகள் நீங்கும் , பத்தியம் முருங்கைப்பிஞ்சு, அவ 
ரைப்பிஞ்சு, கத்தரிப்பிஞ்சு முதலியவையாகும் , வறுத்தவுப்பு கூட் 
டவும் , மறுபத்தியமாயினபின் ஸ்நாகஞ்செய்விக்கவும் . 

குமரி எண்ணை , 
விளக்கெண்ணை படி கல் குமரிச்சாறுபடி 2 , ஆவின்பால் படி 2 
கலந்து சீரகம் , ஏலம் கிராம்பு , மதுரம் , பாசக்காய் ,சோஷ்டம் , சுக்கு 
வகைக்கு பலம் அரைக்கால் , வெந்தயம் பலம் -வ , ஓரிலைத்தாமரை 
பலம் உ , இவைகளைப் பசும்பாலவிட்டறைத்து ஷ எண்ணையிற் 
போட்டுக்காயச்சிப் பதமா குமுன் பேயன் வாழைப்பழம் கரு துண்டு 
துண்டுகளாக்கி எண்ணைவடிக்கிற ஏனத்திற்போட்டு பதத்தில் எண் 
ணையை வடித்துக்கொண்டு கரண்டியளவு பிள்ளைகளுக்குத்தக்கவை . 
கொடுக்க சொரி , கரப்பான் , சிரங்குடோம் இச்சாபத்தியம் . , 

குளிர்ச்சிக்கு எண்ணை . 
விளக்கெண்ணை படிகல் ஓரிலைத்தாமரைச்சாறுபடி உ , ஈரவெங் 
காயச்சாறுபடி உ , எலுமிச்சம்பழச்சாறுபடி அரை , கத்தாழஞ்சோறு 
படி அரை , வெந்தயம் பலம் ய , அறைத்துக்கறைத்துக்காய்ச்சி பதத் 
தில்வடித்துக் கரண்டியளவுசாப்பிட ஊஷ்ணகாந்தல் , மேகச்சூடு 
முதலியவைபோகும் இச்சாபத்தியம் . 

கொட்டைப்பாக்கெண்ணை . 
கொட்டைப்பாக்கு - சீவி இரண்பெடி ஜலம்விட்டு கால்படி 
யாகக்காய்ச்சி இறுத்துக்கொண்டு விளக்கெண்ணைபடி அரை , வல் 
லாரைச்சா றுபடி அரை , கூட விட்டு எரித்து பதத்தில்வடித்து பிள் 
ளைகள் பெரியவர்களுக்கு தக்கது கொடுக்க கணச்சூடு தணிந்து சொரி 
சிரங்கு முதலியவை நீங்கும் , பத்தியம் புளி , புலால் நீக்கவும் . 

சீத இரத்தக்கழிச்சலுக்கு எண்ணை . 
விளக்கெண்ணை படி கல்கத்தாழஞ்சாறு , காணிச்சா றுவகைக் 
குபடி அறை கலந்து வெங்காயம் பலம் உய அறிந்துபோட்டு சீரகம் 


அஅ 


பதினெண்சித்தர்கள் 


பலம் உ தூள்செய்து எடி. எண்ணையிலொன்றுபடுத்தி காச்சி வெங்க 
காயம் சிவந்தபதத்திலிறக்கி பெரியவர்களுக்கும் , சிறுவர்களுக்கும் 
உச்சிக்கரண்டி வீதம் - எ நாளுட்கொள்ள சீதக்கழிச்சல் , இரத்தக்கழிச் 
சல் , ஊஷ்ணக்கழிச்சல் , மூலக்கழிச்சல் முதலியவைபோகும் , இச்சா 
பத்தியம் . 

நிப்பழ எண்ணை , 
சித்ததாமணக்கெண்ணை புதுவைபடி இரண்டரை கத்தாழஞ்சாறு , 
தேசிச்சாறு , வெங்காயச்சாறு வகைக்குப்படி . அரையே அரைக்கால் , 
கதிக்காய்த்தோல் பலம் நிவ , சன்னலவங்கப்பட்டை , லவங்கம் , மது 
ரம் , வால்மிளகு , கருஞ்சீரகம் , கோஷ்டம் , சிறுநாகப்பூ வகைக்கு 
பலம் அரை , சோம்புபலம் அரையே அரைக்கால் , வெந்தயம் பலம் 
அரையே அரைக்கால் , ஜாபத்திரி விறாக , இவைகளை முன்சாறுவிட் 
டறைத்து எண்ணையிற்கறைத்து- ங - நாள் சூரிய புடம்வைத்து பிறகு 
காய்ச்சி மெழுகுபதத்தில்வடித்து கரண்டியளவு எ நாளுண்ண மூலச் 
குடு , கணச்சூடு , கபாலச்சூடு முதலியவை நீங்கும் இச்சாபத்தியம் . 

குழந்தைகளுக்கு மாந்தஎண்ணை . 
விளக்கெண்ணைபடி கல் இண்டைக்கொழுந்து , வெள்ளறுகு , 
உசிலம்பட்டை , வெள்ளைப்பூண்டு , மஞ்சள்வகைக்கு எலுமிச்சங்கா 
யளவறைத்துக்கறைத்து தும்மட்டிக்காய் தோல்விரைத்தள்ளி பாதி 
பில்லைபில்லையாயறிந்து போட்டு கடுகுபதத்தில்காய்ச்சிவடித்து பிள்ளை 
கள்பலத்துக்கேற்ற அளவுகொடுக்க சகலமாந்தங்களும் விட்டகலு 
மென்றறிக , பத்தியம் புளி , புலால் நீக்கவும் . 

தேங்காய் எண்ணை . 
வெள்ளறுகு சாறுபடி க , புங்கம்பால்படி க , தேங்காய்ப்பால் 
படி க , தேங்காயெண்ணை படி அரை இவைகளை ஒருங்கு சேர்த்து 
கடுகுரோகணி பலம் க , கம்மாறு வெற்றிலைக்காம்பு பலம் க , சுத்தி 
செய்தவாளம் விறா உ அறைத்து ஷை எண்ணையிற் கலக்கி கடுகுபத 
மாய்க் காய்ச்சிறக்கி நீராசாரத்தில் ஒருதுளிமுதல் பிலத்துக்சேற்றதுளி 
கள்விட்டு சாப்பிட மிகுசுகமாக பேதியாகி வெள்ளை , இரணம் , கிரந்தி 
முதலிய மேகநோய்கள் நீங்கும் , அன்றிகெற்பந்தரித்த முதல் ஒன்பது 
மாதவரையில் மாதமாதந்தவராமற்கொடுத்தால் போது காலத்தில் மிகு 
கஷ்டமின்றி பிள்ளையும் பிறந்து அப்பிள்ளைக்கு புண் , சிரங்கு , செவா 
ப்புமுதலிய ரோகங்களணுகியிறாது ஷை எண்ணை கெற்ப ஸ்திரீகளுக் 
கும் மேகங்கண்டவர்களுக்கும் , முக்கியமானவையும் , அனுபவமாயுங் 
கண்டெழுதிய தென்றறிக இச்சாபர்தியம் . 


இராஜவயித்தியபோதி நி . 


அக 


கணத்தெண்ணை . 
சித்தாமணக்கெண்ணை படி - க - ல் முசுமுசுக்கை குருவிச்சுபூண்டு , 
வல்லாரை , நரிபயத்தம் , கணப்பூண்டு , கற்றாழைமடல் , அகத்தியிலை , 
வெங்காயம் வகைக்குச்சாறுபடி - வ - சேர்த்து கடுக்காய் பலம் ஒண்ண 
ரையே அரைக்கால் , கருஞ்சீரகம் பலம் - க , துணித்துப்போட்டு வெங் 
தயம் பலம் - க , சித்தரத்தை பலம் - க , மற்றைய மூன்றுமருந்தை அறை 
த்துப்போட்டுக்காய்ச்சி மெழுகுபதத்தில்வடித்துக் கரண்டியாவாய்க் 
கொடுக்கவும் , இச்சாபத்தியம் . 

வெள்ளெண்ணை .. 
ஏலம் லவங்கம் , சுக்குவகைக்கு விறா உ . சூரணித்து சித்தா 
மணக்கெண்ணை உழக்கில்கலந்து பூரம் - விறா க , பொடித்துப்போட்டு 
உச்சிக்கரண்டி வீதம் - எ -நாளுண்ண சூலை , மாந்தம் , வாய்வு கைகால் 
பிடிப்பு , வெள்ளை முதலியரோகங்கள் நீங்கும் , கடும்பத்தியம் -மேற்கூறி 
யசூரணத்தையும் , பூரத்தையும் ஷ எண்ணையைவிட்டு கல்வத்தில் 
நெகிழவறைத்துவறைத்து கலக்கிக்கொள்ளவும் . 

இரசகற்பூர எண்ணை . 
ஆமணக்கெண்ணை விசை -4 , ஏலம் விறா க , லவங்கம் விறாக , 
சுத்தித்தவாளம் விர - க , இரசகற்பூரம் விறா க இவைகளை செம் 
பருத்திச்சாறு உழக்காலாட்டிஷை எண்ணையிற்கறைத்து நாடோறும் 
சூரியபுடம்வைத்து சிறுகரண்டியளவு காலையிலுண்டு துத்தியிலையும் 
வெந்தயமும் சிவக்கவறுத்து கியாழமிட்டு மாலையிற்கொள்ள மாந்தம் , 
பிடிப்பு மேகவூறல்கள் , கீல்வாய்வுமுதலியவை நீங்கும் , கடும்பத்தியம் . 

குழம்பு வகைகள் . 


, 


விரோசனத்துக்கு பவழக்குழம்பு 
ஜாதிலிங்கம் , வெண்காரம் வகைக்கு விறா - உ முத்துக்கொட் 
டைபருப்பு விறா - ச , சுத்திசெய்தவாளம் வினா- அ இவைகளையறைத் 
துக் குன்றியளவுண்டை செய்து மாத்திரை ஒன்றையுண்டு குளிர்ந்த 
ஜலம் உடனே அருந்தபேதியாகும் , வெந்நீரருந்தபேதிகட்டும் . வாத 
நோயகலும் , இச்சாபத்தியம் . 

பஞ்சசூதக் குழம்பு . 
வீரம், இரசகற்பூரம் , ஜாதிலிங்கம் , இரசச்செந்தூரம் , சுத்தி 
செய்த வாளம்வசைக்கு விறா க இவைகளை உள்ளித்தயிலத்தாலாட்டி 

We 


கய 


பதினெண்சித்தர்கள் 


மிளகளவுண்ண சூதகவாய்வு , உதிரச்சிக்கல்முதலியவை நீங்கும் , வறு 
த்த உப்பு , சுட்டபுளி கூட்டவும் . 

சேத்துமக் குழம்பு . 
திரிகடுகு , திரிபலை , தேத்தான் விரை, சீரகம் , மதுரம் ,இந்துப்பு , 
அசுமோதகம் , சின்னிவிரை, முத்தக்காசு , வெட்டிவேர் , சிறுவழுதிலை 
வேர் , நன்னாரிவேர் , தூதுவளைவேர் வகைக்குகழஞ்சி -க, இவைகளைச் 

ணித்து தேன் விட்டுக்கிளறி கழற்சியளவு இருபோதுண்ண இரு 
மல் , சுவாசம் , சேத்துமநோயகலும் , இச்சாபத்தியம் . 

இந்துப்புக்குழம்பு . 
ந்துப்பு , காயம் வெண்காரம் , சுக்குவகைக்கு பலம் - வ , முருங் 
கைவேர்ப்பட்டை இடித்துப்பிழிந்த சார்விட்டு நன்றாயறைத்தபின் 
கொஞ்சம் தேன் விட்டறைத்து களாக்காயளவு அந்திசந்தியுண்ணவாய்வு 
சூலை , குன்மவாய்வு , மலவாய்வுமுதலியவை நீங்கும் , இச்சாபத்தியம் . 

சண்டமாருதக் குழம்பு . 
ஜாதிலிங்கம் , அரிதாரம் , மசோசிலை , இரசகற்பூரம் , கருநாபி , 
வெண்காரம் , கெவுரிவகைக்கு விறா-உ , இந்தசரக்குகளை வெவ்வேறு 
சட்டியில்வைத்து கொட்டைக்கரந்தைசாற்றாலாவது சம்பழச்சாற்றா 
லாவது சுருக்கீய்ந்து கல்வத்திட்டு சுத்திசெய்தவாளம் விறா - யசு ஒக் 
கச்சேர்த்து வால்மிளகு , குராசானிஓமம் , கண்டத்திப்பிலி அரத்தை , 
கடுக்காய் , தானிக்காய் , கடுகு , சுக்கு , கடுகுரோகணி , கிராம்பு , பெருங் 
காயம் , கஸ்தூரிமஞ்சள் . திப்பிலி, திட்பிலிக்கட்டை , ஆனைத்திப்பிலி, 
ஒமம் , சிறுநாகப்பூ , வாய்விளங்கம் , கோஷ்டம் , ஜாதிக்காய் வகைக்கு 
விறா ச சூரணித்து ஷை மிருந்தில்கலந்து இந்துப்பு விறா - ச கூடச் 
சேர்த்து திருகுகள்ளிப்பால் , கொடிவேலிக் கியாழம் சமன்கூட்டி 
யஉ - ஜாமமாட்டி சிமிழ்தணிலடக்கஞ்செய்யவும் . 

அநுபானமும் தீரும் வியாதியும் . 
மேற்கூறிய சண்டமாருதக்குழம்பில் மிளகுப்பிரமாணம் , அரத் 
தை சுக்குசூரணத்தில் வைத்துண்ண சுரங்களும் , கிராம்பு , திப் 
பிலி , இஞ்சி , மாவிலிங்கப்பட்டை , காட்டாமணக்கு , வெண்னொ 
வேர் இவைகளை அறைத்து சுரசஞ்செய்து னடி மருந்தைத் தீட்ட சன் 
னிபதின்மூன்றும் , கடுக்காய்க்கியாழத்தில் இருமலும் , தழுதாழை , 
வெண்ணொச்சிச்சாற்றில் வாதநோய்களும் , தூதுபத்திரி , கண்டங்கத் 
திரி , ஆடாதோடை , சித்தரத்தை , சிறுகாஞ்சோரி , திப்பிலி , கடுக் 
காய்சமன் கொண்டிடித்து கியாழமிட்டு ஷை மருந்தைவைத்துண்ண 


வணாச்சி 


இராஜவயித்தியபோதிநி . 


கூக 


சயரோகமும் , பழச்சாற்றிலும் , வெள்ளாட்டுப்பாலிலும் , கரிசாலைச் 
சாற்றிலும் மிளகு நீரிலும் வைத்துண்ண இருமல் , பித்தசோகை , காமா 
லைமுதலியரோகமும் , நீர்முள்ளிச்சாற்றில் நவாச்சாரத்தைக்கலந்து 
ஷை குழம்பைவைத்துண்ண மகோதரம் , நீராம்பல் , பெருவயிறு , 
சோகை , பீலிகை , கவுசை , மாந்தம் , வீக்கம் முதலிய ரோகவகைகள் 
நீங்கும் இன்னும் அநுபானமறிந்து தாக்க அநேகவியாதிகள் நீங்குமென் 
றறிக . பத்தியம் வியாதிகளுக்குத் தக்கதாகசெய்யவும் , 

தயில் வகைகள் . 


கெந்தகத்தயிலம் . 
அமர்சிலைகெந்தகம் பலம் - ரு , வெடியுப்பு பலம் க , சாரம் , வீரம் 
வகைக்குப்பணவெடை - க , அரிதாரம் பணவெடை கூ - கல்வத்திலிட்டு 
ஆவினெய்யால் ஒருஜர்மமாட்டி வெள்ளைச்சீலையில்பரவப்பூசி திரித்து 
கதிர்கம்பியில் கோர்த்துக்கொளுத்தி அடியில் பீங்கானிவைக்க தயி 
லமிறங்கும் . தயிலத்திற்பணவெடை எடுத்து பரங்கிச்செக்கைச் சூர 
ணத்தில்வைத்து சீனிநெய்கூட்டி பத்துமாளுண்ண குட்டம் , சயம் , 
குன்மம் , சூலை , வலி , இரணம் , வெள்ளை, மேகவாய்வு , தமரகவாய்வு , 
பித்தவாய்வு , சுக்கிலவாய்வு கருமேகம் , சொரிவாதம் , கைகால்பிடிப்பு 
முதலியரோகங்கள் நீங்கும் , இச்சாபத்தியம் . 

வேறு கெந்தகத்தயிலம் , 
அமர்சிலைகெந்தகம் பலம் - ச , வெள்ளைச்சார்வளைவேர் இடித்து 
சார்பிழிந்து ஷ கெந்தகத்தை -ச - ஜாமம்மை போலாட்டி சுண்டைக் 
காயளவு குளிகை செய்து நிழலுலர்த்தி புட்டியிலிட்டு புட்டிவாய்த் 
தெரிய மண்சீலை எ -செய்து புட்டிவாயில் மயிரடைந்து ஒரு சட்டி 
யின் அடியில் புட்டிவாய்க்குச்சரியாய்த்தமரிட்டு புட்டியைக்கவிழ்த்து 
துவாரத்தில்வைத்து சுற்றிலும் மணல்கொட்டி மேலும் நாலுவிரற் 
கடை உயரம் மணலும் கொட்டி -உய - எருவு அடுக்கி நாலுபுரம் கீழே 
கல்வைத்து அதற்குமேல் ஷ சட்டியைவைத்து கீழ்பீங்கானைவைத் 
துதீயிடத் தயிலமிறங்கும் , இறங்கியதயிலத்தில் பணவெடை கீழ்க் 
குறித்தபரங்கிப்பட்டை பதங்கத்தில்வைத்துண்ண புண் , கிரந்தி , மது 
மேகம் , பாண்டு , மகோதரம் , வெள்ளை முதலியரோகங்கள் நீங்குமென் 
றறியவும் , இச்சாபத்தியம் . 

பரங்கிப்பட்டைபதங்கம் . 
பரங்கிப்பட்டை . பலம் - ரு , பொடிபொடியாய்க்கண்டமாக்கி , வேசரி 
யின்லத்திச்சாற்றிலும் , மேனிச்சாற்றிலும் , பொடுதலைச்சாற்றிலும் ,, 


பதினெண் சித்தர்கள் 


500 


கையான் சாற்றிலும் , குப்பிச்சாற்றிலும் தனித்தனிப்பிசரி உலர்த்தி 
நெல்லிகெந்தி பலம்.க , இரசம் பலம் உ , லிங்கம் பலம்-உபொடித் 
துக்கூடச்சேர்த்து சட்டியிலிட்டு மேலேவேறுசட்டிவைத்து சிறிய 
தமர்கள்போட்டு அதற்குமேல் வேறொருசட்டிகொண்டு மூடி இரண்டு 
சட்டிகளின்வாய்புரம் மண்சீலைவலுக்கச்செய்து அடுப்பேற்றிஜாமம் - க 
எரித்து ஆரவிட்டெடுத்துச் சூரணிக்கவும் , இவைகளிரண்டு மொரு 
தொடர் . 

அன்றி மேற்கூறிய கெந்தகத்தயிலங்களை மூக்கரையன் , அண் 
விற்புண்ணு , மேகஇரணம் , கொறுக்கு , மேகப்படைமுதலியவை 
சளூக்குகு மேலும்பூசகுணமாகும் . 

மகாசந்தனாதித்தயிலம் . 
பொன்னாங்கண்ணி , மயிர்மாணிக்கம் , முசுமுக்கை , வல்லாரை , 
கரிசாலை , செங்கழனி , கற்றாழை , பாலை , சிறுகீரை , தாழை ,பழம்பாசி , 
தண்ணீர்மிட்டான் , தாமரை , வாழைக்கட்டை , நெல்லிக்காய் , நெரிஞ் 
சில் , கீழ்க்காய் வகைக்குசாறுபடி அரைக்கால் , செவ்விள நீர் , ஆவின் 
டால் வகைக்குப்படி.வ , நல்லெண்ணை படிக இவைகளை ஒன்றுபடுத் 
தியபின் பேராமுட்டி , சித்தாமுட்டி , சந்தனம் , வெட்டிவேர் , தேவ 
தாரி , அகில் , செம்பூயாம்பட்டை , முன்னை , கூ விளை , மஞ்சிட்டி , 
கோரைக்கிழங்கு , மருக்கொழுந்து , ஓரிலைத்தாமரை ,மல்லிகைக்கொடி , 
ஆலம்விழுது நன்னாரி , கூந்தல் , நிழல் நாகல் , குமுள வேர் , பற்பாட 
கம் , சீந்தில் , விலாமிச்சு , சிறியானங்கை , நீர்பூலா , அமுக்கரா ; விளா 
வேர் ,சிறுவாகை வகைக்கு பலம் - ய ,உலர்த்தியெடுத்திடித்துப்பானையி 
லிட்டு - ச - படி ஜலம்விட்டு அரைபடியாகச் சுண்டக்காய்ச்சிறுத்துஷ 
எண்ணையிற்கலக்கி சீரகம் , கற்பாசி , செண்பகம் , கார்போகவித்து , 
கஸ்தூரிமஞ்சள் , அன்னாசிப்பூ , சடா மாஞ்சில் , பெருஞ்சீரகம் , கொத் 
துமல்லி , தாளிசப்பத்திரி , லவங்கப்பட்டை , பத்திரி , கிளிஅரவம்பட் 
டை , கோஷ்டம் , மிளகு பெருங்கிழங்கு , வால்மிளகு , மலையரவம்பட் 
டை , மதுரம் , ஜாஜிரா, பச்சிலைகிச்சிலி , சிறுஏலம் வகைக்கு பலம் - க 
ஆவின்பால்விட்டறைத்து ஷ எண்ணை யிற்கலச்கி ட தடாக தீபம்போ 
லெறித்து நீர்வற்றக்காய்ச்சி கம்பிளிகட்டிப்பிழிந்து ஆறியபின் அம் 
பர் , பச்சைகற்பூரம் , சாம்பிராணி , குங்குமப்பூ. புனுகு , சோரோசனை 
வகைக்கு விறா க , கல்வத்திட்டுப் பொடித்துப்போட்டு ஷ தயிலத் 
திற்கலக்கி அத்தயிலத்தை தானியபுடத்தில் -உய - நாள் வைத்து தலை 
முழுகிவர பீநிசம் , விக்கல் , பிரமியம் , சூனியம் . பித்தம் , சயம் , வாத 
நோய் , சத்தி , தேக எரிவு , நெஞ்சிற்புகைதல் , புண் , கிரந்தி , இரணம் , 


இராஜவயித்தியபோதி G. 


முதலி 


மேகச்சூடு , அஸ்திவட்டை , நீரிழிவு , கண்ணெரிவு , கண்ணில்நீர்வடி 
தல் , காமாலை , பித்தத்தால் தலைசுழட்டல் , கண்கூசல் , கபாலவலி , ஒத் 
தைத்தலைகோய்முதலிய வியாதிகளைப்போக்குமென்றறிக . பத்தியம் 
கடுகெண்ணை , மீன் , கருவாடு பகல்நித்திரை, மடவார்க்கலவி 
யவைநீக்கவும் . 

இலகுசந்தனாதித்த பிலம் . 
நல்லெண்ணை இருநாழி , இளநீர் , ஆவின்பால் வகைக்கு இரு 
நாழி , சந்தனம் , கோஷ்டம் , சதாவேரி , மன்னாரி , முந்திரி , பொன்னாங் 
கண்ணிவேர் , வில்வம் , விலாமிச்சு , வெட்டிவேர் , சீந்தில் , அகில் , சித் 
தாமுட்டி வகைக்குவேர் பலம் - க ; இடித்துப்பாண்டத்திட்டு இருகுரு 
ணி ஜலம்விட்டு இருகாழியாகக் சுண்டக்காய்ச்சவும் , வெண்ணொச்சி , 
முருக்கன் , விழுதி , குமரி , புளியாரை , கொடுப்பை , நறுதாளி வகைக் 
குசாறுபடி - வ : இவைகளையெல்லாம் ஒன்றுபடுத்தியபின் , சந்தனம் , 
செங்கழனி , சாதிக்காய் , கோஷ்டம் , வசுவாசி , செஞ்சந்தனம் , பச் 
சிலை , செவ்வல்லி , சண்பகப்பூ , கடுகுரோகணி , கச்சோலம் , பரங் 
கிச்செக்கை , ஏலம் , லவங்கம் , இருவேலி , சடாமாஞ்சில் , வால் 
மிளகு , குராசானி மஞ்சிட்டி சித்தரத்தை , சிறுநாகப்பூ , தேவதாரம் , 
லவங்கப்பத்திரி , தாளிசப்பத்திரி , ஜாபத்திரி , மதுரம் , சாத்திரபேதி 
வகைக்குக் களஞ்சி க , ஆவின்பாலாலாட்டி ஷை எண்ணைகிற்கலக்கி 
நீர்வற்றிப்பதமாகக்காய்ச்சி இறக்கி குங்குமப்பூ , கஸ்தூரி , கே ஷ்டம் , 
கோரோஜனை வகைக்குப்பணவெடை - க , பொடித்து ஷ தயிலத்திற் 
கலக்கி தயிலத்தை சிரசில்தேய்த்து வென்னீரால் முழுகிவர நீரிழிவு , 
காந்தல் , நிணமுருக்கி , உடல்வரட்சி , நீர்க்கடுப்பு , நீரடைப்பு சதை 
யடைப்பு , கல்லடைப்பு , நீங்காரவாய்வு , சந்துவலி மூத்திரக்கிரிச் 
சனம் , மண்டைசூலை , வாய்நாத்தம் , மண்டையிடி , காதுகுத்தல் , 
காதில்சீய்வடிதல் , நெஞ்சிற்புகைதல் , முகஎரிப்பு , கைகாலெரிப்பு , 
கெற்பச்சூலை , உஷ்ணகாந்தல் , கனகனப்பு முதலிய ரோகங்கள் நீங்கிப் 
போமென்றறிக, இச்சாபத்தியம் . 

சந்தனாதித் தயிலம் . 
நல்லெண்ணைபடி - க, இளநீர்படி - க , பசும்பால்படி - க , பொன்னாங் 
கண்ணிச்சாறு , முசுமுசுக்கை , ஊசிப்பாலை ,சிறுகீரை, கையாந்தகரை , 
தாமரைவளையம் , கூந்தம் , குதும்பை , நெய்ச்சட்டி வகைக்குசரறு 
படி 2 , ஒன்றுபடுத்தி , சந்தனம் , அதிமதுரம் , மிளகு , சீரகம் , சன்ன 
லவங்கப்பட்டை , அகிற்கட்டை , தேவதாரி , சண்பகப்பூ கஸ்தூரிமஞ் 
சள் , பச்சிலை , வெட்டிவேர் , விலாமிச்சன்வேர் , சித்தரத்தை , லவங்கப் 


பதினெண்சித்தர்கள் 


பத்திரி , சிறுநாகப்பூ , வால்மிளகு , ஏலம் , தாளிசப்பத்திரி , நன்னாரி 
வேர் மஞ்சிட்டி வகைக்கு பலம் - அரைக்கால் அரைத்துக் கறைத்து 
நீர்வற்றப்பதத்தில்காய்ச்சி சிரசிலிட்டு வெந்நீரில் ஸ்நாகஞ்செய்துவர 
மேகத்தாலெடுத்தகாந்தல் , கண்டத்துக்குமேற்பட்ட வியாதிகளியா 
வும் நீங்கும் , பத்தியம் - கடுகு , எண்ணை , கருவாடு , பகல் நித்திரை , மட 
வார்க்கலவிமுதலியவை நீக்கவும் . 

அரக்கெண்ணைத்தயிலம் . 
நல்லெண்ணை படி -2 , கொம்பரக்கு பலம்-ரு , வெட்டிவேர் , சோம்பு 
சித்தாமுட்டி , மெருகங்கிழங்கு வகைக்கு பலம் -2 , பாண்டத்திற்பொ 
டித்துப்போட்டு - ச -படி ஜலம்விட்டு உபடி ஜலமாகக்காச்சி ஷஎண் 
கணயிற்கலந்து சடாமாஞ்சில் , சம்பங்கிமொக்கு வகைக்கு பலம் - வ , 
சதகுப்பி , கஸ்தூரிமஞ்சள் பலம் - 2 , இடித்துச் சூரணித்து எண்ணை 
யிற்போட்டுக்காய்ச்சி பதத்தில்வடித்து முழுகிவர சுரங்கள் வாய்வுகள் 
நீங்கும்- இச்சாபத்தியம் . 

அரக்குத்தயிலம் . 
ஈல்லெண்ணை படி 2 , ஆவின்மோர் படி - க , பெருங்குரும்பை , 
செவ்வல்லி , குறுந்து அமுக்கரா , மதுரம் சுக்கு , வசம்பு , மஞ்சள் , 
தேவதாரம் , கோஷ்டம் வகைக்குகழஞ்சு- க இவைகளை ஆவின்பாலி 
லறைத்துஷ எண்ணையிற்கலக்கி நீர்வற்றக்காய்ச்சி பதத்தில்வடிகட்டி 
மேலுக்குப்பூச சகலசுரங்களும் தீரும் . 

பித்தம் - சம - க்கு மூதண்டத்தயிலம் . 
அறுகம்வேர் பலம் - ஓய , மிளகு பலம் - ய , வெந்தயம் பலம் -2 2 
இவைகளைப் பதினாறுபடிஜலம்விட்டு இரண்டுபடியாகக்காய்ச்சி வடித் 
துக்கொண்டு நல்லெண்ணை படி - க ஒக்கச்சேர்த்து நீர்வற்றக்காய்ச்சி 
பதத்தில்வடித்து தலைக்குத்தேய்த்து ஸ்நாகஞ்செய்ய பித்தநோய் - சய , 
மேகம் -உக , வாதம் - அய - முதலியரோகங்கள் நீங்குமென்றறிக , பத் 
தியம் - கள்ளு, சாராயம் , புகை பொடி , கடுகு , எண்ணை , மீன் , கரு 
வாடு முதலிய சினப்புள்ளவைகளும் , பெண்ணாசையும் நீக்கவேண்டு 
மென்றறிக . அன்றி மகாசந்தனாதி இதற்கொவ்வாதெனக்கூறினோம் . 

பித்தத்திற்கு மிளகுதயிலம் . 
கெட்டிமிளகு பலம் - ய , அரைப்படி பசும்பாலி லாறுஜாமமூறப் 
போட்டு மறுபடியும் அரைப்படிபசும்பால் கூடச்சேர்த்து , சிறுதீயா 
ய்ச்சுண்டக்காச்சி ஒருபலகையின் பேரி லூத்திப்பரப்பி ஆறியபின் , 
மிளகை எடுத்து அரைபடி நல்லெண்ணையில் போட்டுக்காச்சி எ - அ 


. 


இராஜவயித்தியபோதி நி . 


மிளகு வெடித்தவுடனிறக்கிவடித்து சிரசிற்றேய்த்து சீயக்காய் , சிறு 
பயறுஅறப்பிட்டு வெந்நீரில் முழுகிவர பித்தம் , பித்தச்சூடு , பித்த எரிவு 
கண் , கைகால் எரிவு , புகைச்சல் , மேகச்சூடு , மேகவட்டை முதலிய 
ரோகங்கள் நீங்கும் , பத்தியம் - புகை : புலால் , கசப்புள்ளவைகளை நீக் 
கவும் . 

அழிஞ்சல்வேர் தயிலம் . 
அழிஞ்சல்வேர் வடக்குபோகிறதைக்கொண்டுவந்து மேல்பரணி 
சீவி உள்வேரை இழைத்ததுள் பலம் - உ , நல்லெண்ணை படி -க - சேர்த் 
து சூரியபுடம் - ய - நாள்வைத்து இறுத்துக்கொண்டு தலைக்குத்தேய்த்து 
வெந்நீரால் ஸ்நாகஞ்செய்துவர பீ நிசம் , மூக்கடைப்பு - காதடைப்பு 
மண்டைக்குடைச்சல் , பிடரிநோய் , ஒருதலைநோய்முதலிய நோய்கள் 
நீங்கும் - இச்சாபத்தியம் . 

இலைத்தயிலம் . 
ஊமத்தைச்சாறு , பசுவின்பால் , நல்லெண்ணை வகைக்குப்படி - க , 
மிளகு பலம் - க , நொச்சிக்கொழுந்து பலம் - க , அபின் விறா உ இவை 
களை ஆவின்பால் விட்டறைத்துக்காய்ச்சி பதத்தில்வடித்து சிரசிற் 
றேய்த்து சீயக்காயிட்டு வெந்நீரில் ஸ்நாகஞ்செய்ய முகவா தஜன்னி , 
மூர்ச்சை , வலி , தலைவலி , காதடைப்பு , காதுகுத்தல் முதலியவை நீங் 
கும் -இச்சாபத்தியம் . 

ஐந்தெண்ணைத்தயிலம் . 
நல்லெண்ணை , வேப்பெண்ணை , புங்கெண்ணை . விளக்கெண்ணை , 
இலுப்பெண்னை வகைக்குபடி அரைக்கால் , இரசம் , லிங்கம் , கெக் 
தகம் , நொச்சிலை , தாளகம் , வெண்காரம் , பெருங்காயம் ,வாளம் வகை 
க்கு விறா- அரையே அரைக்கால் , பூண்டு பலம் - கவ , வசம்பு பலம் -2 
இவைகளை தில்லைப்பால் , எருக்கம்பால் , ஆலம்பால் , கள்ளிப்பால் 
சமன் கொண்டு ஷை சரக்குகளை ஆட்டி சீலையிற்றடவி, உலர்த்தி பந்து 
சுத்தி இருப்புசிலாக்கில்குத்தி அஞ்செண்ணையு மொன்றாய்க்கலந்து 
பந்தத்தில்விட்டுக்கொளுத்தி கீழேபீங்கானிவைத்து இறங்குகிறதயி 
லத்தை மேலுக்குத்துவாலையிட ஜன்னிவாதம் , ஜன்னிதோஷ மிவை 
கள் தீரும் . 

சகலபீநிசத்திற்கு தயிலம் . 
பொன்னாங்கண்ணி , நீர்ப்பூலா , வல்லாரை , பழம்பாசி , முசு 
முசுக்கை , இளநீர் , வகைக்குச்சாறுபடி - க ,நல்லெண்ணைபடி - க இவை 
களை ஒன்றுபடுத்திப் பாண்டத்திட்டு நாடோறும் ஒவ்வொருவிசைத் 
துழாவி - எ- நாளைக்கு சூரிய புடம்வைத்து ஏலம் , கிராம்பு , மிளகு ,மது 


கா 


பதினெண் சித்தர்கள் 


ரம் , கோஷ்டம் , சீரகம் , கசகசா , வகைக்கு பலம் - வ , தாளிசப்பத்திரி 
பலம் காலே அரைக்கால் , பவழமல்லிகைப்பூ பலம் -2 , குங்குமப்பூ 
விறா க இவைகளைச் சூரணித்துப்போட்டு மெழுகுபதத்தில் வடித்து 
பிறகுகுங்குமப்பூவை வடி செய்யும் குடுவையில் போட்டு தலைமுழு 
கவும் , சீயக்காய் அறப்புதேய்த்து வெந்நீர்விடவும் , பத்தியம் புளி , 
புகை , கடுகு , எண்ணை , மீன் , கருவாடு , போகம் தவிர்க்கவும் 

நேத்திரநோய் - சுசு - க்கு தயிலம் . 
நல்லெண்ணை படி - க , பொடுதலைச்சாறு கரிசாலைச்சாறு , பொன் 
னாங்கண்ணிச்சாறு வகைக்குப்படி - வ , ஒன்றுசேர்த்து எரித்து மெழு 
குபதத்தில்வடித்து சந்தனத்தூள் பலம் -2 , ஏலம் பலம் உ , வெண் 
மிளகு பலம் - க , பீதர்ரோகணி விறா - க இந்தசரக்குகளை ஒன்றிரண்டா 
யுடைத்து ஒருசீலையில் கிளிகட்டி வடிகலசத்தில் தோளாந்தரமாய்க் 
கட்டி சூட்டுடனே எண்ணையைவடித்து தலை முழுகும்போது கிளிகட் 
டியமட்டையை எடுத்து அதில்வடிக்கிற எண்ணையை தலையில்தேய்த் 
துக்கொண்டு சீயக்காப்க்கொதிப்பித்து வெந்நீரில் முழுக்கு செய்ய நேத் 
திரநோய் - கசு-ம் போம் பத்தியம் - மச்சம் , புளி , புகை , போகம் முத 
லியவை தள்ளவும் . 

வில்வத்தயிலம் . 
வில்வப்பழத்தின் உட்புளி பலம் - ய , நல்லெண்ணை படி - க , ஏலம் , 
சுக்கு , மிளகு வகைக்கு பலம் - வ இவைகளைப்பொடி செய்து ஒரு சிலை 
யில் பொட்டணமாய்க்கட்டி ஒருஜாடியில் அல்லது பானையில் போட்டு 
எண்ணையும் விட்டு ஷைபழமும் போட்டு மேல்மூடி பூமியிற்புதைத்து 
சாய - நாள் அந்திசந்தி ஒரு குடஞ்ஜலம் விட்டு முழுகிவர பித்தம் - சய - ம் 
விலகிப்போம் , இச்சாபத்தியம் . 

காதில்வரும்வியாதிகளுக்கு முசுறுமுட்டைத்தயிலம் . 
முசுறுமுட்டை , பூநாகம் , நண்டிறைச்சி , வெள்ளுள்ளி, கோழி 
முட்டை , வசம்பு குக்கில் , வகைக்கு விறா ரு , வேப்பெண்னையில் 
போட்டுக்காய்ச்சி பதமாகவடித்து காதில் - ய- நாள்விட்டு இலவம்பஞ்சி 
அடைத்துவர காதில்சீழ்வடிதல் , பூச்சியுண்டாதல் குத்து , காதுமக் 
தம் முதலியவை நீங்கி செவிகேட்கும் . 

பற்பவகைகள் . 


தாளகபற்பம் . 
தாளகத்தை கற்சுண்ணாம்பில்வைத்துபசுங்கோமயத்தால் - எ விசை 
தாளித்து அரசம்பட்டையைச் சுட்டசாம்பல்படி க புளியம் பரணிச் 


இராஜவயித்தியபோதி நி . 


சாம்பல் படி - க , மருதம்பட்டைச் சாம்பல் படி - க இவைகளை ஒன்று 
படுத்தி பாதியெடுத்துப் பாண்டத்திட்டு ஷை சுத்தி செய்த தாளகத் 
துக்கு பூநீர் தடவிவைத்து மற்றையபா திசாம்பலை மேலுங்கொட்டி 
வேறுசட்டி கொண்டு வாய்மூடி - எ சீலை வலுக்கச்செய்து நாலுஜாமம் 
காடாக்கினியா யெரித்து ஆறிய பின்னெடுத்து மேனிச்சார்விட்டு. 
ஜாமமறைத்தறைத்து - க - எருவில் புடம் - 0 - போடபற்பமாகும் , ஆகிய 
பற்பத்தை நெய் , தேன் , சீனி, திரிகடுகுசூரணம் , திப்பிலிச்சூசணம் 
இவைகளில் :-உ - அரிசியெடை வைத்துண்ண சகலகாசரோகங்களும் 
விட்டோடிப்போம் , பத்தியம் வியாதிகளுக்குத்தக்கவைகளாம் . 

வேறு - தாளகபற்பம் 
சுத்திசெய்ததாளகம் , இரசம் வெண்காரம் வகைக்கு பலம் - க , 
சல்வத்திட்டு நற்சங்கனிலைச்சார்விட்டு- உச - ஜாமடாட்டி உணர்த்திப் 
பொடிசெய்து காசிகுப்பியில் பாதிமட்டுமடைத்துக் கல்கார்க்கிட்டு 
எ - சீலைவலுக்கச்செய்து ஆறவிட்டு சட்டியில் - ச -விரற்கடை. உயரம் 
மணல்பறப்பி எடி குப்பியைவைத்து மேலும் குப்பிவாய்த்தெரிய 
மணல்கொட்டி மேல்சட்டிமூடி - ச - ஜாமம் தீபாக்கினியாயும் , ச ஜாமம் 
கமலாக்கினியாயும் ஈ.ஜாமம் காடாக்கினியாயும் எரித்து ஆறவிட்டு 
மறுநாளெடுத்துக் குப்பியிலுள்ள மருந்தைக் கல்வத்திட்டு, வேறுசுத்தி 
செய்த இரசம் பலம் - க - சேர்த்து மேனிச்சாற்றால் ஒவ்வொருஜாம 
மாட்டி - டு புடம் - டு எருவில்போட பற்பமாகும் ஆகிய பற்பத்தை 
தேன் , நெய் ,திரிகடுகுச்சூரணம் திப்பிலிச்சூரணம் , பரங்கிப்பட்டைச் 
சூரணம் இவைகளில் அரிசிஎடை வைத்து - எ - நானிருபோதுண்ண 
மந்தாரகாசம், சுவாசகாசம் , சயகாசம் சுரக்காசம் , எலும்புருக்கி , 
இருமல் சுரங்கள் , வாதநோய் , பித்தநோய் , சிலேற்பனபோய் முதலி 
பவைகள் நீங்கும் , அன்றி வியாதிகளுக்கேற்றபத்தியம் செய்துக்கொள் 
ளவும் . 

தங்கபற்பம் . 
கும்பிடுகிளிஞ்சிசுன்னம் பலம் - உ நவாச்சாரம்பலம் - உ ,இந்துப்பு 
பலம் - க ,சீமைவெண்காரம் பலம் - க இவைகளை ஒன்றுசேர்த்தறைத்து 
ஜெயநீராய்வாங்கி அதற்கு சூரத்துகற்பூரம் பலம் - உ , போட்டுப் பீங் 
கானிலிட்டு மேல் மூடிவாய்புறம் சீலைசெய்து பூமியில் சமாதிவைத்து 
எட்டா நாளெடுத்து இரவிலும் வெப்பலிலு வைக்க கட்டியுப்பாகும் , 
அந்தவுப்பை மறுபடியும் வெய்யலில்மாத்திர வைக்க இருகிக்கட்டி 
வெடிக்கும் அப்படி கட்டியவுப்பில் விருகம் , செம்முள்ளிச்சுட்ட 


în 


பதினெண் சித்தர்கள் 


விர்த்தி 


சாம்பலை உப்பாக்கி அந்த உப்பில் விறா கம் சேர்த்து வாய் நீரால் மத் 
தித்து உ -விறானெ - தங்கத்தகட்டிற்பூசி ஓட்டில்வைத்து ருய - எருவில் 
புடம்போடநீறும் , நீறியபற்பத்தை அரிசியெடை தக்கவ நுபானங் 
களில் வைத்துண்ண - சச ச அ வியாதிகளையும் போக்கி தாதுவிர் 
புண்டா மிப்பெரு மெபொருந்திய தங்கபற்பமென்றறிக. பத்தியம் - 
வியாதிகளுக்குத்தக்கவைகளாம் . 

இரசவங்க புட்டிபற்பம் . 
இரசம் , வெள்ளீயம் , கெந்தி , நவாச்சாரம் வகைக்குத்தொலா - ஈ., 
லிங்கம் , வெண்காரம் , சீனக்காரம் வகைக்கு தொலா 2 , இவ்வெழு 
சாக்கில் வெள்ளியத்தை உருக்கி ரசத்தைத் தொந்தித்து மற்றைய 
வைத்துசாக்குகளையு மென்று சேர்ந்தறைத்து சோடாவாட்டர் புட் 
டிக்கு எ சீலை வலுக்கச்செய்து அப்புட்டிக்குள் ஷை மருந்துகளைத் 
தவினாற்போலப்போட்டு புட்டிவாய்க்குக் கடுதாசிகட்டி ஒருகுண்டு 
சட்டிக்கு நடுவேபுட்டியடி அரைவிரல்தெரியத்தமரிட்டு அந்தத்துவா 
ரத்தில் புட்டியையசையாமல் மெல்லவைத்துப் பட்டிக்கு கழுத்தளவு 
மணலிட்டு கடுதாசியை யவிழ்த்துப்போட்டு வாலையடுப்பில்வைத்துக் 
கமலாக்கினிடா பொருஜாமயாயும் , காடாக்கினியாயைந்து ஜாமமுமெ 
ரித்து ஆறவிட்டு புட்டியை உடைத்துப்பார்க்க மூன்றுவிதங்களாக 
உள்ளிருக்கும் பற்பத்தை வெவ்வேரெடுத்து வியாதிகளறிந்தும் பெல 
மறிந்தும் பணவெடைபற்பமெடுத்து வாயிற் பாட்டு ஒருமுணர்வெம் 
நீர் சாப்பிட சகலரோகங்களும் விட்டோ டிப்போம் , பத்தியம் - வியாதி 
களுக்குத்தக்கவைகளாம் . 

வெள்ளை அப்பிரகபற்பம். 
இதழிதழாய்ப்பிரித்தவெள்ளை அப்பிரேகம் பலம் - உ , கம்பிபொ 
ட்டிலுப்பை வாய்குவிந்தசட்டியில் கொஞ்சம்பறப்பி ஷே அப்பிரேக 
விதழில் கொஞ்சம்வைத்து மேலும் கொஞ்சம் உப்புபறப்பி இவ்வண் 
ணம்உப்பையும் அப்பிரேகத்தையுமடுக்கடுக்காயரைசட்டிவரையில்பற 
ப்பிசட்டிவாய்மூடி மண்சீலை ஈ - செய்து-- எருவிற்புடம்போட்டெடுக் 
கப்பற்பமாகும் ஆகியபற்பத்திற் காசெடை பிலமறிந்துநெய் , தேன் , 
வெண்ணையிற் கொடுத்துவர குன்மம் , குன்மக்கட்டி , வயிற்றுவலி , 
வாய்வு , உதிரக்கட்டிமுதலிய வியாதிகளைப்போக்கும் , பத்தியம் -வியா 
திகளுக்குத் தக்கவைகளாம் . 

இலிங்கபதங்கபற்பம் . 
ஜாதிலிங்கம் பலம் - உ, பூரம் பலம் - க , வீரம் பலம் வ இவைகளை 
யொன்றிரண்டாய்ப் பொடித்து ஒருசட்டிக்குள் கரியுப்பு படிக 


இராஜவயித் கியபோதிரி . 


பொடித்துப்பாதிகொட்டி ஷ மருந்தைப்பறப்பி மேலும் உப்பாலே 
மூடி மேம்பட்டிக்கு புரசஞ்சாறாவது கலியாணமுருக்கிலைச்சா 

ராவது 
தேய்த் துலர்த்தி சட்டியைமூடி சந்துவாய்த்தெரியாது சீலைமண் 
எ- செய்து அடுப்பேற்றி- --ஜாமமெரித்து ஆறியபின்னசையா மற்சீலை 
மண்போக்கி மேலேபதங்கமாயேறின்பற்பத்தைச் சுரண்டியெடுத்து 
சிறுபயரளவு வெல்லத்திற்கொடுக்க மேகவாய்வு சூலை , சன்னி , சுரங்க 
ளியாவும் நீங்குமென்றறிக , பத்தியம் - வியாதிகளுக்குத் தக்கவை 
கலாம் , 

செந்துர வகைகள் . 


இலிங்கச்செந்தூரம் . 
ஜாதிலிங்கம் பலம் க , சாம்பிராணி பலம் க குடன் பலம் - க இவ் 
விரண்டையும் கல்வத்திலாட்டமெழுகாகும். அம்மெழுகை- பங்கு 
செய்து ஒருபங்சை சீலையிலூட்டி மை லிங்கத்தைச்சுருட்டி விளக்கில் 
கொளுத்தி ஆறியபின் முன் போலப் பத்த முறை செய்து மேற்காண்டி 
திரிகடுகுசூரணம் சமன் சேர்த்து கல்வத்திலார்க்க பொடித்து பணவெ 
டை . பனைவெல்லத்தில்வைத்துண்ண சூலை , சன்மம் , கிரந்தி , பாங் 
கிப்புண் , வாய்வு , கரப்பான் , தடிப்பு , வெடிப்பு , சோகை ,, பாண்டு 
வண்டுகடி , தோஷம் , சன்னி மூர்ச்சைமுதலியதும் , இஞ்சிச்சாற்றி 
லிட மந்தம் , வாய்வு , கெஞ்சடைப்பு , வயிற்றெரிவு , காந்தல் முதலி 
யவைகளும் நீங்கும் , இன்னும் வியாதிகளுக்கேற்ற அநுபானங்களில் 
வைத்துண்ணவும் , பத்தியம் வியாதிகளுக்குத்தக்கவைகளாம் . 

வேறு லிங்கச்செந்தூரம் . 
ஜாதிலிங்கம் பலம் - க- க்கு ஒருபுட்டிபிராந்தியை ஒருசட்டியி 
லிட்டு ஷை லிங்கக்கட்டியைவைத்து மேற்சட்டி பொருந்தமூடி மண் 
சீலை - எ - வலுக்கச்செய்து தீபாக்கினியாய் ஒருஜாமமும் , கமலாக்கினி 
யாய் மூன்றுஜாமமுமெரிக்க செந்துரமாம் . அநுபானம் , தேன் , செய் ; 
திரிகடுகுச் சூரணம் இவைகளில் பண வெடை தாக்க சுவாசம் , வீக்கம் , 
சுரம் , சன்னி, மேகவாய்வு முதலிய வியாதிகள் போகும் வியாதிகளுக் 
குக தக்கபத்தியங்களாம் . 

கரியுப்பு செந்தூரம் . 
ஒருகுடுவையில் ஆழாக்கு உப்பைக் கொட்டி பொடுதலைச்சாறு 
ஆழாக்குவிட்டு மேல் முடிசீலை செய்து முழப்புடமா வது உலையில் 


பதினெண்சித்தர்கள் 


. 


வைத்தாவதுஊத உருகிவட்டாயநிற்கும் அதைஎடுத்துக் கல்வத்தில் 
வைத்து ஷைசாறுவிட்டாட்டி வில்லை செய்துவர்த்தி -ய- எருவில்புடம் 
போடவும் , அன்றி மேற்கூறியதைப்போன்று ய-புடம் போடச் செங் 
துரமாம் ஆகிய செந்தூரத்தில் பணவெடை 

த்தில் பணவெடை தக்கம் நுபானங்களில் 
வைத்துண்ண குன்மம் , சத்திகுன்மம் , வாய்வு , வயிற்றுவலி , செரியா 
மந்தம் , வயிற்றிரைச்சல் , ஊஷ்ணத்தால் நெஞ்சுகுத்தல், புளித்த ஏப் 
பம் முதலியவைடோம் . பத்தியம் வியாதிகளுக்குத் தக்கவைகளாம் . 

சண்டமாருகச்செந்தூரம் . 
பூரம் விறா- ச , லிங்கம் விறா - அ, வீரம் விறாநல்லிகெந்தி 
விரா- , இரசச்செந்தூரம் விறு இவைகளைக்கல்வத்திட்டு உ -ஜாமம் 
மைபோவாட்டி இரண்டு அரிசி எடை தேனிலும் , நெய் , மிளகு சூரணத் 
திலும் , சீரகச்சூரணத்திலும் வைத்துண்ண முறைச்சுரம் , விடாச் 

நளிர்ச்சுரம் , வாதசுரம் , பித்தசுரம் , சிலேற்பனசுரம் , தொந்த 
கரம் முதலியவைகள் போகும் , கடும்பத்தியம் . 

அயகெந்தி செந்தூரம் . 
சுத்திசெய்த அரப்பொடி பலம் -உ செந்திபலம் உ , இவ்விரண் 
டுங்கல்வத்திட்டு ஈவாச்சாரம் விறா-உ கற்சுண்ணாம்பு நீறு பலம் - க , 
குளிர்ந்ததஜலத்தில் போட்டுக்கறைத்து தெளிவிறுத்து இரண்டு ஜாமம் 
நன்றாய் நெகவறைத்து வழித்து ஒருஜானகையில்வைத்து குழம்பிறு : 
கிறமட்டும் உலையில் மெதுவாயூதி பிறகுசற்று அதிகமாயூதச்செந்தூர 
மாகும் அப்படியாகிய செந்தூரத்தில் அரிசியெடை தக்க அநுபானங் 
களில் வைத்துண்ண வாய்வு ,பாண்டு , காமாலை , தேகத்தில் நீர்கோர்த் 
தல் 

மார்நோய் முதலிய வின்னும்னேகவியாதிகளைப் போக்குமென் 
அறிக . பத்தியம் வியாதிகளுக்குத் தக்கவைகளாம் . 

மண்டூரச்செந்தூரம் . 
நாட்சென்ற இரும்புச்சிட்டத்தைக்கொண்டுவந்து நிம்பழச்சாற் 
றில் - 5 - – - நாளூசப்போட்டுப் பின்பெடுத்துக் கெந்திசமன் சேர்த்துப் 
பொற்றலைக்கையான் சாற்றில் - சா -ஜாமமாட்டிப் பில்லைசெய்து ரவியிலு 
லர்த்தி ஓட்டில்வைத்து சீலை செய்து - நிய - எருவில் புடம்போடவும்மேற் 
கூறியவண்ணம் அறைத்தறைத்துப் பத்துபுடம் போடச் செந்தூர 
மாகும் , செந்தூரத்தில் உ - அரிசியெடை தேன் , நெய் , வெண்ணை , 
திரிகடு நகா 

ரணம் இவைகளில்லைந்துண்ண பாண்டு , சோகை, காமா 
லை , மகோகரம் , நீர்க்கோர்வை பெருவயிறு , சுரங்கள். முதலியவை 
நீங்கும் , பத்தியம்- வியாதிகளுக்குத்தக்கவைகளாம். 


இராஜவயித்தியபோதி நி . 


பக 


பேதி மாத்திரைகள் . 


சுத்திசெய்த வாளம் பலம் க , சுக்குத்தூள் பலம் - க , லிங்கம் 
விறாக. இரசம் விறாக இவைகளைக் கல்வத்திட்டு ரொட்டியால் 
க - ஜாமமாட்டி சிறுசுண்டையளவு குளிகை செய்யவும் , அதுபானம் 


சர்க்கரை . 


வது . 


மிளகு , சுத்திசெய்தவாளம் சமன் கொண்டு சோத்துப்பு இரட்டி 
சேர்த்து மலைத்தேனாலாட்டிப் புளியங்கொட்டையளவு குளிகைசெய் 
யவும் . அதுபானம் சீனி . 

வது . 
சுத்திசெய்தவாளம் பலம் - டு கடுக்காய்த்தோல் , பன்னீர்ப்பூ 
துப்பு , ரோகணி , சுக்கு , வெடியுப்பு வகைக்கு பலம்- உ கல்வத் 
தி நிலவாகைக்கி பாழத்தில் ஈ ஜாம மாட்டி சிறுசுண்டைக்காயளவு 
குளிகைசெய்யவும். அ நுடானம் - கிலவாகைக்கியாழம் . 

ச - வது . 
முத்து கொட்டை பலம் -4 , சுக்கு பலம்- 2 , மிளகு பலம் - க , 
வெடியுப்பு பலம் வ , சுத்திசெய்தவாளம் பலம் -2 , கல்வத்திட்டு 
மலைத்தேனாலாட்டி பட்டாணிப்பிரமாணம் குளிகைசெய்யவும் , அது 
பானம் -சீனி. 

வது . 
மிளகு , சுக்கு , திப்பிலி சீரகம் , ஓமம் , ரோகணி , கூர்மத்தோடு , 
கோஷ்டம் வகைக்கு பலம் - க முத்துக்கொட்டை . பலம் 2 , சுத்தி 
செய்தவாளம் பலம் - டு இவைகளை சம்பழச்சாற்றாலாட்டி பட்டாணி 
வீதம் குளிகைசெய்யவும் , அநுபானம் - சீரகச்சூரணம் . 

வது. 
சுக்கு , மிளகு , திப்பிலி , சீரகம் , ஏலரிசி வகைக்கு பலம் - க, 
வாளம் பலம் - டு , லிங்கம் விறா - க , பூரம் விறா உஇவைகளைக் கல்வத் 
திலிட்டு சம்பழச்சாற்றால் அ - ஜாமமறைத்து சிறியப்பட்டாணிவீதம் 
குளிகை செய்யவும் , அநுபானம் -சீனி. 

வது . 
வாளம் , இரசபற்பம் ; இரசச்செந்தூரம் , பூரம் வகைக்குபலம் க 
மிளகு பலம்- இவைகளை நிம்பழ்ச்சாற்றால் -உ - ஜாமமாட்டி சிறியபட் 
டாணியளவு குளிகை செய்யவும் , அநுபானம் - மிள்குசூரணம் , 


- 


, 
பதினெண்சித்தர்கள் 

பஞ்சபூதவிவாம் . 
பிரிதிவி , அப்பு , தேய்வு , வாய்வு , ஆகாயம் எனப்பெயர் வழங் 
கியதென்மறிக . 

லோகபஞ்ச பூதப் பெயர் . 
பிரிதிவு தங்கம் , அப்பு காரீயம் , தேயுவு - செம்பு , வாய்வு - இரும்பு , 
ஆகாயம் - நாகம் எனப் பெயர் பெற்றதென்றறிக .. 

லோகபஞ்சபூதவர்ணம். 
பிரிதிவு மஞ்சள் , அப்பு பளிங்கு தேய்வு சிகப்பு , வாய்வு - கறுப்பு ,, 
ஆகாயம் புகை , அன்றி பி மண் , அ தண்ணீர் , தே நெருப்பு , வாய்வு . 
காற்று , ஆவின் எனப் பெயர் பெற்றதென்றறிக . 

கருவிபஞ்சபூதவிவரம் . 
பிரிதிவு - மலம் , அப்பு சிறுநீர் , தேய்வு உதிரம் , வாய்வு - வாய்மீர் , 
ஆகாயம் - விந்து என வழங்கிய தென்றறிக. 

பாஷாணப்பஞ்ச பூதவிவரம் . 
பிரிதிவு -தாளகம் , அப்பு - வீரம் , தேயுவு - லிங்கம் , வாயுவு வெள் 
ளைப்பாஷாணம் , ஆகாயம்- கெந்தி என வழங்கியதென்றறிக. 

லவண்பஞ்சபூத விவரம் . 
சிரிதிவு - கல்லுப்பு - இந்துப்பு - வளையலுப்பு , அப்பு மூன்றுவித 
சரம் , தேடிவு சவுட்டுப்பு - வெடியுப்பு - சூடன் , வாயுவு- வெண்காரம் 
அரிசி -படிகாரம் , ஆகாயம்- பூரம் - வழலைஎனப்பெயர்பெற்றது . 

பாஷாணப்பிரிவு பஞ்சபூகவிவரம்: 
பிரிதிவு தொட்டி சிங்கி - கார்முகில்- பவழப்புற்று .தீமுருகல் , அப்பு . 
கௌரி சங்குபாஷாணம் குதிரைப்பல் - கோழித்தலை கெந்தி , தேயுவு . 
சிலை-கெந்தி பிரம் - தாரம் , வாயுவு -பஞ்சபட்சி ரத்தபாஷாணம் லிங்கம் 
ஆகாயம் சூதம் என்றறிக. 

உபரச பஞ்சபூத விவரம் . 
சங்கு- கோழியண்டம் - கிளிஞ்சிகண்டு , தேயுவு எலும்பு இந்திரகோ 
L ம் - பயின்ற த - நிமிளைவெண்காரம் , வாயுவு சாத்திரபேதி கல்நார் - கல் 


. 


இராஜவயித்தியபோதிதி . 
மதம் - அன்னபேதி ரோமம் , ஆகாயம் துத்தம் - வைகிராந்தம் - மலைருது 
சுக்கான் - மிருதிபாஷாணம் என்றறிக . 

அட்டலோகமா ரணதினுசுகள் . 
சூதம் , கெந்தி காரம் , சாரம் , வெடி , வெள்ளை , பூரம் , வீரம் 
இவைகளைச் சமன்கொண்டு சம்பழச்சாற்றாலாட்டி உலோகத்தகட்டு 
களின் மீது சமன்பூசி கெஜபுடமிடினும் , பூநீர் , கெந்தி , வெடி , காரம் , 
சீனம் , சூதம் , புனுகு , பூரம் , பாஷாணம் வீரம் , சாரம் இவைகளைச் 
சமன் கொண்டு சம்பீரச்சாற்றாலாட்டி மேற்கூறியதைப் போன்று 
பூசிப்புடமிட்டுப் பின்பற்பங்கள் செந்தூரங்கள் செய்து போக 
குத்தாக்க ஆன்றோர் விளம்பினரென்றறிக , 

சத்துருமித்துருவிவரம் 


தங்கச்சத்துரு. 
நிமிளை , நாகம் ,வெடியுப்பு , கெவுரி , வெள்ளை , சவுட்டுப்பு , தான் 
கம் , வங்கம் , சிங்கி , அப்பிரேகம் , சிலை , அண்டோடு , குதிரைப்பல் 
சூகம் , கெந்தி , கோமுகம் , காந்தம் , பொன்னம்பர் , சவ்வீரம் முதலி 
யவைகளாம் . மற்றவைகள் மித்துருவெனக்கொள்க . 

கருவங்கச்சத்துரு. 
அயம் காந்தம் , நிமிளை , கிளிஞ்சி , அண்டம் , நண்டு , நத்தை , 
செவுரி , கெந்தி , அப்பிரேகம் , வெடியுப்பு , கல்லுப்பு , கல்லார் , சாத் 
திரபேதி முதலியவைகளாம் . 

கருவங்கமித்துரு. 
பூபாகம் , மயூரச்செம்பு , நாகம் , செம்பு , வெள்ளி , வெள்வங்கம் , 
சூதம் முதலியவைகளாம் , 

அயச்சத்துரு . 
அப்பிரேகம் , வெண்காரம் , அண்டவோடு , வெண்கலம் , நிமிகா , 
வங்கம் , கிளிஞ்சி , கெந்தி , சாரம் , சிலை , சவ்வீரம் , சிங்கி , கெவுரி , 
வெள்ளை , சிலாசத்து , பூநீறு முதலியவைகளாம் . 

அயமித்துடு. 
வெள்ளி, நாகம் , காந்தம் , செம்பு , பூரம் பூவாகம் , தங்கம் , கெந்தி , 
மயூரச்செம்பு , குடன் முதலியவைகளாம் , 


பாச 


பதினெண்சித்தர்கள் 


நாகச்சத்துரு. 
கிளிஞ்சி , அண்டம் , கல்லுப்பு வெடியுப்பு படிகாரம் , வங்கம் , 
தங்கம் , வெள்ளி , வெங்கலம் , வீரம் , மிருதார் சிங்கி , அபினி, மிளகு, 
வெள்ளை வளையலுப்பு , அன்னபேதிமுதலியவைகளாம் . 

நாகமித்துரு . 
அப்பிரேகம் , இரும்பு , காந்தம் , சிலாசத்து , நிமிளை செம்பு , 
கெவுரி , சூதம் , கெந்தி , பூநாகச்செம்பு கருநாகம் ,சாரம் முதலியவை 


ளாம் . 


துருசு சத்துரு. 
சவுட்டுப்பு, தொட்டி , அஞ்சனம் , வெடியுப்பு சூடன் , அப்பிரே 
கம் , சீனம் , வெள்ளைப்பாஷாணம் , கல்லுப்பு , மிருதார்சிங்கி , காந்தம் , 
இந்துப்பு , நாகம் , வங்கம் , சவர்க்காரம் முதலியவைகளாம் . 

துருசுமித்துரு. 
ரிதாரம் , சாரம் , வெண்காரம் , கெந்தி , சூதம் , வீரம் , பூரம் 
சிலை , கெவுரி , லிங்கம் முதலியவைகளாம் . 

சாரச்சத்துரு. 
கல்லுப்பு , இந்துப்பு , வளையலுப்பு , இரும்பு , காந்தம் வங்கம் , 
அண்டோடு , சுக்கான் , சிலை , காரீயம் , கடல் நுறை , அப்பிரேகம் , 
சவுட்டுப்பு , கிளிஞ்சல் முதலியவைகளாம் . 

சாரமித்துரு . 
தாளகம் , சிலை , கெந்தி , காரம் , வெடியுப்பு , வீரம் , லிங்கம் , காரீ 
யம் , கல்நார் , கெவுரி , நாகம் , நிமிளை முதலியவைகளாம் . 

வெடியுப்புச்சத்துரு. 
காரீயம் , சவுட்டுப்பு , சூடன் , வெள்ளீயம் , துருசுவெள்ளை ,இரு 
ம்பு , செம்பு , காந்தம் , சிலை , தொட்டி , கெந்தி , சிங்கி , தீமுருகல் , 
அண்டோடு , வெடியுப்பு முதலியவைகளாம் . 

வெடியுப்பு மித்துரு. 
இந்துப்பு , கல்லுப்பு , காரம் , லிங்கம் , வீரம் , துத்தம் , தாளகம் 
காந்தம் , நாகம் , கடல் நுறை , நிமிளை , வெள்ளைகம்பிளி, பழம்புளி, 
ரோமம் முதலியவைகளாம் . 

கல்லுப்புச்சத்துரு. 
வீரம் , சவுட்டுப்பு , சூடன் , காந்தம் , இந்துப்பு , சிங்கிபவளப் 
புற்று , சிலை , பழம்புளிமுதலியவைகளாம் . 


இராஜவயித்தியபோதி நி . 


ளரு 


கல்லுப்பு மித்துரு. 
பூரம் , இரும்பு , செம்பு , காரம் , கெவுரி , நாகம் , கெந்தி , தாள 
கம் , நிமிளை , வெள்ளை , அப்பிரேகம் , வங்கம் முதலியவைகளாம் . 

காரச்சத்துரு. 
சிலாசத்து , புளி, அண்டோடு சூடன் , பூரம் சுண்ணவகைகள் 
முதலியவைகளாம் . 

காரமித்துரு. 
உபரசங்கள் , பாஷாணங்கள் , லோகங்கள் முதலியவைகளாம் . , 

சூதச்சத்துரு. 
சிங்கி , கெவுரி , வெள்ளை , குதிரைப்பல் , சத்திசாரம் , வெடியுப்பு , 
இரும்பு , காந்தம் , சூடன் , பொன்னம்பர் , பூரம் , சவுட்டுப்பு , நிமிளை , 
பூநீறுமுதலியவைகளாம் . 

சூதமித்துரு . 
அப்பிரேகம் , நாகம் , காரீயம் , சிலை , கெந்தகம் , வெள்ளீயம் , 
வீரம் , தாளகம் , தொட்டி , வெள்ளி , செம்பு , துருசு , சாரம் , வெண் 
காரம் , அஞ்சனக்கல் , துத்தம் , தீமுருகல் பவளப்புற்று முதலியவை . 
கவாம் . 

உப்புபுளிசரக்கு . 
மலம் -புளி , சிறுநீர் - உப்பு , வெடி -உப்பு , படிகாரம் - புளி , கல் 
லுப்பு -உப்பு பழம்புளி புளி சூடன் உப்பு , துருசு - புளி , கடல்நுரை 
உப்பு , கற்சுண்ணநீர் புளி , சூதம் - உப்பு , கெந்தி - புளி, காந்தம் - உப்பு , 
காடி - புளி, இரும்பு - உப்பு , எரிகாலன் எண்ணை - புளி, தொட்டி - உப்பு , 
புளியரணை - புளி, பேதி - உப்பு , பொன்னம்பர் - புளி, மாங்கிஷபேதி 
உப்பு , கல்மதம் - புளி, வீரம் -உப்பு , புளியாரை புளி , கெவுரி உப்பு , 
புளிமாங்காய் புளி , வெண்ணை - உப்பு , பனங்கள்ளு-புளி, வைகிராம் 
தம் - உப்பு , நிமிளை -புளி, தங்கம் - உப்பு , சிலை- புளி, நாகம் - உப்பு ,வீரம் 
புளி அப்பிரேகம் - உப்பு , காயசரக்கு - 

புளி, நாகம் -உப்பு , வீரம் புளி , 
சாரம் -உப்பு , வெண்காரம் - புளி , பச்சைகற்பூரம் - உப்பு , இந்துப்பு 
புளி எனவழங்கியதன்றி ஒன்றிலொன்றடக்கமென்றறிக . 

மாதவிந்து சரக்கு 
லிங்கம் - நாதம் , கல்லுப்பு - விந்து , நிமிளை -நாதம் , வெள்ளை விந்து , 
கெந்தி நாதம் , இரசம் விந்து , பூடாகம் - நாதம் , வீரம் விந்து , பூநீறு - 


D 


பதினெண்சித்தர்கள் 


நாநம் , சூடன் - விந்து , இரும்பு - நாதம் , எவாச்சாரம் - விந்து , காத்தம் 
நாதம் , கல்மதம் விந்து , செம்பு நாதம் , சிலாசத்து - விந்து , நாகவங் 
கம் நாதம் , பூரம் - விந்து என ஆன்றோர் கூறியதென்றறிக. 

கட்டுவகைகளின் பரீட்சை . 
பாஷாணத்தை நெருப்பில்வைத்தூத ஊசிப்புகையாயும் , லிங் 
கம் மணிபோலுருகியும் , கல்லுப்புகரியில் உருகிபாடவும் , நாகம் கரி 
யில் பொன்போல் கண்விட்டாடியும் , வெடியுப்பு - தந்தம்போலிறு 
கியும் , சாரம் ரோமத்தைப்போல்புகைந்தும் , சூடன் - எரியாமலும் , 
சீனம் உருக்குமணிபோலும் , துருசு - இளகாமலும் , இந்து - வெடிக் 
காமலும் வீரம் -உருகியும் , இரசம் - மூசையில்வைத்துருக்கமணிபோ 
லும் கெந்தி நெருப்பில்ஓடாமலும் ஜெயித்திருந்தால் வாதத்திற்கும் 
வயிந்தியத்திற்கு முபயோகப்படுமென்றறிக . அன்றி , சுண்ணவகை 
கள் மஞ்சளுக்குசிவக்க மிகநன்று . 

எடைகளின் குணமறிய . 
வீரம் , பூரம் , லிங்கம் பாஷாணம் , இரசம் , கெந்தி , கெவுரி , 
சவுக்காரம் , வெடியுப்பு , இந்துப்பு , காந்தம் முதலியவைகள் அளவு 
போல்சேராவிடில் கன்மநோய்நீங்கா தெனவும் ,பிரிதிவு , அப்பு , தேயுவு, 
வாயுவு , ஆகாயு மாகிய கவ , 42 , க , த , உஎடைகளில் ஒன்றுக் 
கொன்று சற்று உயர்ந்தும் , தாழ்ந்தும் , பேதித்துமிருக்கில் அவுஷதங் 
கள் பயன்படா தென்றும் மேலோர்கள் கூறியிருக்கின்றனர் . அன்றி 
மேற்கூறியதைப்போன்று முறைபிசகாது ஒவ்வொரு அவுஷதங்களை 
யும் முடித்து வேதையாடில் , திரை , சவுடு , களிம்பு ஊரல் , சவளை , 
நழுகலாகிய ஆறுகுற்றங்களுமற்று ஊட்டம் காய்ப்பு , புடாயப்பு ,, 
கரகாப்பு முதலியவைபொருந்திய ஏமமாகுமென்றறிக . அவுஷதங் 
களை முறைபோல் முடிக்கவும் , வேதையாடவும் ஆன்றோர்கள் கூறிய 
தியாவருக்கெனில் பொய் , களவு , தந்திரம் , ஆசை , கோபம் , கள் , 
சூது , காமம் முதலிய தீயகுணங்களையற்ற புண்ணியர்களுக்காம் . 

பஞ்சலோகசுத்திகள் . 
அயப்பொடியை எலுமிச்சம்பழரசத்தில் கூ -நாளூறவைத்தெடுத் 
துக் கழுவிப்போடவும் , காவிக்கல்லைப் பழச்சாற்றாலாட்டி தங்கத் 
தகட்டிற்பூசி பூசி எ விசைக் காச்சியெடுக்கவும் , குன்றிமணி , வெடி 
யுப்பு , படிகாரம் சமன்சேர்த்து கேசரிலத்திச்சாற்றாலாட்டி செம்புத் 
தகட்டிற்பூசிக் காயவைத்து சிவக்கக்காச்சியெடுத்து ஷை கேசரியின் 
நீரில் - எ -விசை உருக்கிச்சாய்க்கவும் , கற்றாழைச்சாற்றில் வங்கத்தை 


ளஎ 


இராஜவயித்தியபோதி நி . 

- 
- விசை உருக்கிக்காய்க்கவும் , இலுப்பை நெய்யில் நாகத்தை - எ விசை 
உருக்கிச் சாய்க்கவும் . 

பாஷாணவகைகள். சுத்தி . 


எ - வி 


கெந்தகச்சுத்தி . 
நெல்லி கெந்தகத்தை ஆவின்பாலில் எ விசை உருக்கிச் சாய்த்து 
மருதம்பட்டைச்சாம்பலில் வைத்து ஒருஜாமமெரிக்கவும் . 

இரசச் சுத்தி . 
இரசத்தைக் கல்வத்திலிட்டு , நாட்டுச்சர்க்கரையில் - ஒருஜாம் 
மறைத்துப் பின்பிரம்மராக்காசிச்சாற்றில் க ஜாமமறைத்தெடுக்கவும் . 

சங்குபாஷாணச்சுத்தி . 
சங்குபாஷாணத்தை கற்சுண்ணாம்புக்குள் வைத்து சிறுநீரால் 
எ -விசைதாளித்துப்பின் ஒருசட்டியில் யானையின் சிறுநீர்விட்டு ஷை 
பாஷாணத்தைப்போட்டு மேல்மூடி - சய பாள் சமாதியில்வைத்தெடுக் 
கவும் . 

கெவுரிசுத்தி . 
கெவுரியை முலைப்பாலில் - கூ -நாளுறவைத்துப்பின் ஷ பாலால் 
ச - ஜாமம் சுருக்கீயவும் . 

லிங்கசுத்தி . 
ஜாதிலிங்கத்தை- கூ -நாள் முலைப்பாலிலூறவைத்துப் பின்கெகொட் 
டைக்கரந்தைச்சாற்றில் -சு.ஜாமம் சுருக்குதாக்கவும் . 

தாளகச்சுத்தி . 
தாளகத்தைக் கற்சுண்ணாம்புமத்தியில்வைத்து கேசரியின் சிறு 
நீரால் எ -விசைதாளித்துப் பின்பனங்கள்ளில் - ச ஜாமம் சுருக்கீய்ந்து 
செந்நாயுருவிச்சாம்பலில் - ச - ஜாமமெரிக்கவும் . 

பூசச்சுத்தி . 
பூரத்தைமுலைப்பாலால் - அ - ஜாமம் சுருக்கீய்ந்து அவுஷதங்களில் 
சேர்த்துக்கொள்ளவும் . 

வீரச்சுத்தி . 
கற்பூரத்தைத் துளைத்து அத்துளையில் வீரத்தை வைத்துகற்பூரத் 
தூளால் மூடி கொளுத்தியபின்னெடுத்து ஒரு ஓட்டில் கெந்தகத்தைப் 


ள 9 


பதினெண்சித்தர்கள் 


பொடித்துப்போட்டு அடியில் தீயிட்டு உருகிநிற்கும்போதுஷவீரத் 
தை மெதுவாய்ப்பிரட்டியெடுக்கவும் . 

வெள்ளைப்பாஷாண சுத்தி . 
பூநீறு , பொறித்தபடிகாரம் , கற்சுண்ண நீறு இவைகளைச் சமன் 
கொண்டு, 

ஒருபடி எலுமிச்சம்பழரசத்தில் ஷை மருந்தை ஒரு விறா 
கனெடைபோட்டு ஒருநாள்வைக்க முறிந்து தண்ணீராகும் , ஆகிய 
ஜெயநீரை அரைபலம்பாஷாணத்திற்கு, சுருக்கீயவும் . 

துருசுசுத்தி . 
துருசைப்பீங்கானிலிட்டு வெடியுப்பு திராவகம்விட்டு-ய நாள் 
ரவியில்வைத்தெடுக்கவும் . 

பால்துத்தம் சுத்தி . 
பால்துத்தத்தைக் கிளிகட்டு கேசரியின் சிறுநீரில் கபாளூறி 
ஆவின் நீரில் - ச.ஜாமமூறியெடுக்கவும் . 

மநோசிலைசுத்தி . 
மநோசிலையைக்காடியில் கிளிகட்டி எரித்து வெள்ளாட்டு மூத் 
திரத்தில் டோலாந்திரமாக எரிக்கவும் . 

நேர்வாளசுத்தி , 
போர்வாளத்தை மேதிச்சாணியில் கொதிப்பிக்கவைத்துப் பின் 
முளை போக்கி உப்பு , புளி, மிளகாயில் கொதிக்கவைத்து விளக்கெண் 
ணையில்வதக்கி எடுக்கவும் . 

உபரசவகைகள் சுத்தி . 


* 


சிலாசத்துசுத்தி . 
சிலாசத்தை நிம்பழச்சாற்றில் கொதிப்பிக்கவைத்துப் பின்வெள்: 
ளெருக்கம்பாலில் - க - ஜாமமூறவைத்தெடுக்கவும் , 

கல்நார்: சுத்தி . 
எருமைக்கொம்பு கல்நாரைமேதியின் கோமயத்தில்- ங நாளூறப் 
போட்டுப்பின் குஞ்சரத்தின்சிறு நீரில் கொதிக்கவைக்கவும் , 

வெண்காரச் சுத்தி . 
வெண்காரத்தை வங்காரவாசிச்சாற்றில் - ச - ஜாமமாட்டிப் புடம் 
போட்டெடுக்கவும் . 

கல்மதச்சுத்தி . 
கல்மதத்தை அமுரியிலும் , கழுதைநீரிலும் கழுவியெடுக்கவும் , 


இராஜவயித்திய போதிநி. 


பாக 


படிகாரச்சுத்தி . 
படி.சாரத்தை வெள்ளாட்டுப்பாலிலும் ஆவின் பாலிலும் ஒவ் 
வொருஜாமம் ஊறி எடுக்கவும் . 

சிங்கிகத்தி . 
மான்கொம்பை எருமைக்கோமயத்திலும் அமுரியிலும் ஊறி 
எடுக்கவும் . 

பவழச்சுத்தி . 
பவழத்தை - கூ-நாள் சம்பீரச்சாற்றில் ஊறப்போட்டு எடுக்கவும் . 

பலகரைச்சுத்தி . 
பலகரையை நிம்பழச்சாற்றிலும் , முசுமுசுக்கைச் சாற்றிலும் 
ஊறவைத்தெடுக்கவும் . 

முரிவு தினுசுகள் . 


மிளகு 
, 


பாஷாணமுரிவு . 
வெண்மிளகு , நீலி , துளசி சிறுகீரை , பாகயிலை , அப் 
내 க்கோவை , ஏரண்ட இலை, பசளை , சம்பீர இலை , பிரமிஇலை முதவி 
யவைகளாம் . 

வீரமுரிவு . 
நீலி , மிளகு , சிறுபசரை , எருமை வெண்ணை , கடல்புளிப்பு , 
தென்னங்கள் ,நெருஞ்சிரசம் முத்தெண்ணை , தேங்காய்ப்பால் , சோரை 
க்கிழங்கு , நல்லெண்ணை , கம்மாறுவெற்றிலை , பேய்ப்பீர்க்கு . பழரசம் 
முதலியவைகளாம் . 

இரசகற்பூர முரிவு . 
சாட்டரணைச்சாறு , துளசிச்சாறு , பாகலிலைச்சாறு ,வெண்மிளகு , 
சம்பீரச்சாறு , மிளகுமுதலியவைகளாம் . 

துருசு முரிவு . 
சம்பழச்சாறு , புளித்த மோர் , பொடுதலைச்சாறு , கையான்சாறு , 
காணிச்சாறு , இஞ்சி , தேன் , சர்க்கரைமுதலியவைகளாம் . 

கெந்தசமுரிவு . 
ஆவின் நெய் , ஆவின்மோர் , ஆவின்பால் முதலியவைகளாம் . 

நாபிமுரிவு . 
வின்நெய் , வெண்மேஷநீர், சிறுகீரைமுதலியவைகளாம் . 


எய் 


பதினெண்சித்தர்கள் 


இரசவேக்காட்டிற்கு முரிவு . 
வெள்ளெருக்கன்வேர், கருந்துளசிவேர் , வேலம்பட்டை முதலி 
யவைகளைக் கியாழமிட்டுக்கொப்பளிக்கவும் , படிகாரசலம்கொப்பளிக் 
கவும் , பிறகு வெள்வேல பிசின் , முருங்கைவேர் , வெள்ளெருக்கன் 
வேர் , இறங்கழிஞ்சில்வேர் , சிவன் வேம்பு இவைகளைச்சமன்கொண்டு 
பொடித்துப் புகைகாட்டவும் . 

பொது முரிவு . 
அன்றி பாஷாணவகைகள் சேர்ந்த அவுஷதங்களை யுண்டவர் 
களுக்கு நாற்பது நாள் மிளகுகியாழங்கொள்ள அவுஷதவேகங்கள் 
முறிந்து நாட்குநாள் மலத்தோடுவந்துவிடும் . 

ஊழிக்காற்றென்னும் வாந்தி பேதி விபரம் . 


சாமளாஎன்னும் ஊழிக்காற்றானது ஆகாயத்திலிருந்துமைபோ 
லும் , புகைபோலுமிறங்கி மானிடர்களின் சிரசிற்பட்டு உடனே உதி 
ரத்தை முரித்து நீராக்கி இமைகொட்டுமுன் வாந்தி , பேதி , வயிற்று 
வலி , கடுப்பு , நாவரட்சி , தேகநோக்காடு , களைத்தல் , பிசின் போல் 
வியர்வைமுதலியவைகளை யுண்டாக்கி வெகுசீக்கிரத்தில் ஜன்னிவந் 
தெய்து மென்றறிக . 

அன்றி கொம்பன் , குடற்படுவன் , அக்கரன் என மூவிதபேதிக 
ளாக வமைந்தனவாம் . 

கொம்பன்விவரம் . 
கொம்பனானவை இருசண்களைச்சார்ந்து மெய்மறந்து கருப்புகிர 
மானபேதியும் , மஞ்சள் நிரம்போன்றவாந்தியும் , பிசின் போல்வியர்வை 
யும் நாவரட்சி , ஜன்னி , களை , விக்கல் , கொட்டாவி , தேகமுழுமை 
யும் குளிர்ந்திருத்தல் முதலிய குணங்களையுண்டாக்குமன்றி - ஙய - சாழி 
கையில் ஆவிநீங்குமென்றறிக. 

குடற்படுவன்விவரம் 
குடற்படுவனானவை மார்டைச்சார்ந்து மஞ்சணிரமுள்ள பேதி 
யும் , பற்பலநிரமுள்ளவாந்தியும் , செவியடைப்பு , மூர்ச்சை , அடிவயி 
றுநோக்காடு , உதிரசீதக்கழிச்சல் , கைகால் முதலிய அவயவாதிகளில் 
சந்துநோதல் , நரம்புகள் வலித்தலாகிய குணங்களையுண்டாக்கி - ஙபாட் 
கள் சென்று ஆவிமுடிவு பெறுமென்றறிக . 

அக்கரன் விவரம் . 
அக்கரஞனவை நாபியின்கீழ்சார்ந்து ஊஷ்ணபேதிபோலும் , 
செரியா மந்தம் போலும் , சேருபோலும் , திப்பிதிப்பியாகவும் , வெண் 


இராஜவயித்தியபோதிநி . 


ககக 


மையாயும் , சாதஞ்சாதமாகவும் பேதியாகுமன்றி குடலிறைதல் ,கெஞ் 
சுகுத்தல் , வாய்க்குமட்டல் , நாவரட்சி , கைகால்கள் கடுத்தல் , வியர் 
வைதோன்றல் , இளைப்பு , வயிர்பிறட்டல் முதலிய குணங்களையும் துர் 
நாற்றத்தையு முண்டாக்குமென்றறிக . 

வாந்திபேதி நிவர்த்தி அவுஷதங்கள் . 
சுத்திசெய்தவீரம் , பூரம் , லிங்கம் , பாஷாணம் , இரசம் , சூடன் , 
அபினி, சுக்குத் தூள், மிளகு தூள்; கஞ்சாவித்து தூள் , குங்குமப்பூ , 
ஸதூரி , பச்சைகற்பூரம் , சித்திரமூலத்தூள் வகைக்கு விறா க , கெந்தி 
விறா -2 உஇவைகளைக்கல்வத்திட்டு எட்டிவேர் கியாழத்தில் ஜாமம் , 
கொடிவேலிக்கியாழத்தில் ஜாமம் - ங , சாராயத்தில் ஜாமம் - ச கெஞ் 
சாக்கியாழத்தில் ஜாமம் - அ - ஆட்டி மிளகளவு குளிகைசெய்தீயவும் , 
அன்றி நாவரட்சிகண்டால் மாவிலிங்கப்பட்டை , முருங்கைப்பட்டை , 
புளியம்பட்டை , கொடிவேலிப்பட்டை , செந்நாயுருவி , செம்முள்ளி , 
தெங்குபிஞ்சு, வெள்ளெருக்கன்பூ . சிவனார் வேம்பு , அதிமதுரம் , அக் 
கிராகாரம் இவைகளை நறுக்கிப்பாண்டத்திட்டு ச - படி , ஜலம்வார்த்து 
அரைபடியாகச் சுண்டக்காச்சி ஒருவிராகனெடை கஸ்தூரிகலந்து - 
கொஞ்சம் கொஞ்சமர்கக்கொடுத்துவரவும் . 

உ - வது மருந்து . 
கெந்தகத்தைப் பொடித்து ஓட்டில்வைத்து அடியில் தீயிட எரி 
யும் அப்போது வீரத்தைமெதுவாய்ப் பிரட்டி எடுத்து பொடித்து 
வைத்துக்கொண்டும் எட்டியின்வடவேரைச் சூரணித்தும் சமன் 
சேர்த்துக்கலந்து பணவெனடதேனில் இழைத்து உள்ளுக்குக்கொடு 
த்து தும்பைவேர்கியாழமிட்டு உடனே கொடுக்கவும் . 

கூ - வது மருந்து . 
சிறுஅம்மாம்பச்சரிசி , பொரித்தவெண்காரம் , பொற்றலைக்கையா 
னிலை , நாயுருவியிலை சமன் கொண்டு கடம்பையிலை இரட்டி சேர்த்து 
மூசாம்பரம் ஒன்றுகூட்டிக்கல்வத்திலாட்டி மல்துவரைப்பிரமாணம் 
குளிகை செய்து குளிகை ஒன்றைத் தேனில் அல்லது எட்டி , கெஞ் 
சாக்கியாழத்தில் தாக்கவும் . 

மேற்கூறிய ஊழிக்காற்றென்னும் சாமளாதேவியாகிய வாந்தி 
பேதியானதும் நுநீதிவழுவாது செங்கோலோச்சி செய்யுமரசன்பாலும் , 
சிவயோகியர்பாலு மணுகாதென்றறிக . 

சசஅ வியாதிகளுக்கு முதற்காரணமாகிய 

மசோவலியின் விவரம் . 
நவநிதிகளைப் போக்கடித்ததாலும் , மனதிற்கினிய மனையாளை 
இழந்ததாலும் , தாம் எண்ணியகாரியம் பயன்படாமையாலும் , தாய் , 


க்க 


பதினெண்சித்தர்கள் 


தந்தை , தம்பி , தமையன் , தோழன் , சுற்றம் இவைகளைப்பரிகொடுத்த 
தாலும் இன்னும் அநேகவிதகஷ்டசாத்தியத்தினாலும் எண்ணியெண் 
ணிவாடி துக்கசாகரத்திலாழ்ந்தியதால் மூலாதாரத்திலிருந்து அக் 
கினிமீறி சிரசளவின்பாய்ந்து பித்தம் மேலிட்டு இருகண்களில் தாரை 
தாரையாய் நீர்வடிதலும், தேகநோக்காடும் , படுக்கை பொருந்தாமை 
யும் , கொட்டாவி , சோம்பல் , பெருமூச்சு , பிரலாபம் , நித்திரைடங் 
கம் , நினையாதவைகளை நினைத்துப்புலம்பல் ,சிலவேளை ஞானிபோலிரு 
த்தல் , சிலவேளை சிரித்தல் , சிலவேளை அழுதல் , சிலவேளை கோபித் 
தல் , சிலவேளை தயிரியமாய்ப்பேசல் , சிலவேளை ஒருவரோடு பேசு 
வதைப்போல் தானேபேசுதல் சிலவேளை பிணம்போலிருத்தல் பிர 
ரைநிந்தித்தல் , ஒருவர் சுபகாரியங்களைப் பேசுகையில் அசுபகாரியங்க 
ளாகக்கவனித்தல் , கெட்ட விஷயங்களை நல்விஷயங்களாகநினைத்தல் , 
யாதின் பேரிலும் பிரியப்படாமை , நடுவிரவில் எழுந்துட்கார்ந்து 
யோசித்தல் , சற்று நினைவிழத்தல் , சிலவேளை மனந்திடுக்கிடல் சாக் 
கிரம் , சொப்பனம் , சுழுத்தி , துரியம் துரியாதீதம் என்னும் பஞ்சா 
வஸ்தைகளுள்ளுழன்று வெகுவாய்த்துக்கித்தல் இன்னும் பற்பல 
விகாரகுணங்களை யுண்டாக்குமென்று ஆன்றோர்களால் பற்பலசாத் 
திரங்களில் விரிவாய்ச் சொல்லியதை இங்ஙகம் சுருக்கமாய்க் கூற 
லாயிற்று . 

அன்றி மேற்கூறிய மநோவலியானது- சசச அ . வியாதிகளை வவரு 
விப்பதற்கு தூண்டுகோலாயினதென்றும் , இவை அவுஷதங்களால் 
நீங்காதென்றும் முன்னோர்களால் விவரிக்கலாயிற்று . 

அக்கொடிய மகோவலி நீங்குவதெவ்விதமெனில் , அவரவர்கொ 
ண்டகருத்துகள் எக்காலம் நிறைவேறுமோ அக்காலம் அம்மநோவலி 
அவரைவிட்டுநீங்குமென்றறிக. 

இதுவரையில் நாடிகளின்டைகளும் , அந்நாடிகளால் விளங்கும் 
நோயின்சாரங்களும் தக்க அவுஷதங்களும் , பொதுஅவுஷதங்களும் , 
பத்தியபாகங்களும் , சுத்திவகைகளும் , சத்துருமித்துருசரக்குகளும் , 
முரிவுதினுசுகளும் , பஞ்சபூதசரக்குகளும் , உப்புபுளி சரக்குகளும் , 
நாதபிந்துசரக்குகளும் கட்டுவகைகளின்பரிட்சைகளும் அட்டலோக 
மாரணதினுசுகளும் , எடைகள் குணமும் முடிவுபெற்றது . 

இனிகுழந்தைகளுக்கு உண்டாகும் நோயின்குணமும் , அதற் 
குத்தக்க அவுஷதங்களும் பத்தியபாகங்களும் அடங்கிய சிசுவாகடத் 
தில் சிலது சொல்லுவோமாக . 


கடவுடுணை . 


சிசுவாகடத் திரட்டு . 


மா தாபிதாவால் பிள்ளைக்குவரும்நோய்கள் . 
தாய்தந்தையர்கள் புணர்ச்சிபேதங்களாலும் , அவர்கள் செய்க 
கர்மா நுசாரங்களினாலும் உதிக்கும் குழந்தைக்கு மாந்தம் , கணம் , 
கரப்பான் , தோஷம் , அக்கரம் , கிரந்தி , செங்கிரந்தி கருங்கிரந்தி , செவ் 
வாப்பு , பேய்த்தோஷம் , பக்ஷிதோஷம் , பாலகிரகதோஷம் , குளிதோ 
ஷம் , எட்சிதோஷம் , புள்ளுதோஷம் , தேரைதோஷம் ; சோகை , 
காமாலை , வைசூரிமுதலியவைகள் வந்தெய்ததென்றறிக , அன்றி குழந் 
தைபிறந்தபிறகுதாய்முலைப்பாலாலும் குற்றம்வந்ததெனக் கூறினோம் . 

மாந்தரோக உற்பத்தி . 


எருமைப்பால் , நெய் , கதலி , தேங்காய் , இளநீர் , கடலை வெல் 
லம் , புளித்த மோர் , மாங்கிஷம் கனிகள் , மலைத்துவரை , உளுந்து , 
மொச்சை , புளியங்கொட்டை , உளுவை , வாளைமீன் , கெண்டை , 
கிழங்குவகைகள் முதலியவை தாய் அருந்தி அம்முலைப்பாலை சேய்க்கு 
ஊட்டினதினால் மாந்தரோகம் வந்தெய்ததென்றறிக. 

மாந்தரோகத்தொைைககள் . 
வாதமாந்தம் , பித்தமாந்தம் , செறிமாந்தம் , சேஷ்மமாந்தம் , விஷ 
மாந்தம் , வாலைமாந்தம் , சுரமாந்தம் , நீர் மாந்தம் , செரியாமாந்தம் , கட்டு 
மாந்தம் , பால்மாந்தம் , துலையாமாந்தம் , எரிமாந்தம் , தலைமாந்தம் , 
கணமாந்தம் , வலிப்புமாந்தம் , சுழிமாந்தம் , முக்குமாந்தம் , ஜன்னி 
மாந்தம் , ஊதுமாந்தம் , வீக்கமாந்தம் , என இருபத்தியொன்றாகவழங் 
கியதென்றறிக . 

பொதுமாந்தரோகங்களின் குணம் . 
குழந்தைகனமாயிருக்கும் , பிரண்டையைப்போல் கால்கள் பின் 
னும் , கண்கள்சிவக்கும் , உடம்பில் நோய்காட்டும் , கையில் தங்காது , 


கக்ச 


பதினெண்சித்தர்கள் 


அழுகுரல் தாழ்த்திருக்கும் கண்குழிந்திருக்கும் , வயிறுகழியும் வாய் 
நாறும் . கைகால்கள் குளிர்ந்துகாணும் , முலையுண்னாது , வாந்திபண் 
ணும் , வாய் , நாக்கு , உலர்ந்துகாணும் , மயக்கமுண்டாம் , பசியில்லா 
மல் காமவிகாரங்சொண்டவர்களைப்போல் சோர்ந்துகிடக்கும் , சீத 
மும் மலமும்கலந்துபோகும் , கெட்டபால்போலும் , தெளிந்ததண் 
ணீர்போலும் வயிறுகழியும் , உள்ளங்கைகால் குளிர்ந்துகாணும் ,வெது 
ம்பும் , கண்சுழலும் , தேகம்வியர்க்கும் , கண்ணாடியைப்போல் முக 
மினுமினுப்பாயிருக்கும் , பொதுமாந்தரோகங்களின்குணமென்றறிக . 

அன்றி ஒவ்வொருவியாதியின் உற்பத்திகளும் , அதனதன் தொ 
குப்புகளும் , ஒவ்வொன்றின்குணங்களும் , வியாதிகளுக்குத்தக்க பற் 
பலஅவுஷதபாகங்களும் தனித்தனிஎடுத்துச்சொல்ல இங்ஙநம் இடம் 
போதாமையால் சுருக்கமாய்ப்பொது அவுஷதங்களாக அடியிற் கூறு 
வோமாக . 

குழந்தைகளுக்குப் பொது அவுஷதங்கள் , 


மாந்தத்துக்கு பச்சிலைச்சாறு . 
நொச்சி , பொடுதலை , நுணா , உத்தாமணி , இன்னான்கும் சமன் 
கொண்டிடித்துச் சார்பிழிந்து சற்று அடுப்பில் கொதிக்கவைத்து காலா 
ழாக்குவீதம் - கூ -நாள் காலையில் கொடுக்கவும் , அன்றி மேற்கூறியதைப் 
போல் நாடோறும் வெவ்வேறு செய்யவும் . 

மாந்தத்துக்கு குழம்பு . 
வெற்றிலைக்காம்பு-கக , வசம்புஐந்திடை , உள்ளி இரண்டெடை , 
திப்பிலி ஒருஇடை ,இவைகளைவெதுப்பி அறைத்து குழந்தைகளுக்கு 
தக்கபடி வெந்நீரிற்கலந் தீயவும் . 

மாந்தத்துக்கு குடிநீர் . 
ஓமம் , உள்ளி, மிளகு , திப்பிலி இவைகளைப் பொடித்து துணி 
யில்மூட்டைகட்டி நாழிநீரில்போட்டு எட்டிலொன்றாய்க்காச்சிகொடுக் 
கவும் . 

மாந்தத்துக்கு கியாழம் . 
நுணா , கொச்சில் உத்தாமணி , கெச்சைக்காய்வேர் வகைக்குப் 
பிடி - க இவைகளைச் சட்டியில்கருக்கி நாழிநீர்விட்டு அடுப்பேற்றி 
ஒமம் , வசம்பு , சுக்கு , மிளகு , பொடுதலைக்காய் , திப்பிலி , இவைகளை 
வகைக்குஒருவிறாகனெடை கொண்டு நல்லெண்ணையிற்சிவக் கவறுத்து 


இராஜவயித்திய போதிநி. 


ககடு 


பொட்டணமாய்க்கட்டி ஷை நீரில்போட்டுக்காய்ச்சி ஒருசங்குகொடுக் 
கவும் . 

மாந்தத்துக்கு குளிகை. 
வாய்விளங்கம் , சுட்டஆமைஓடு , மிளகு பொடுதலைக்காய் , வசம்பு , 
திப்பிலி , கழல்பருப்பு இவைகளைச்சமன் கொண்டு பொடுதலைச்சாற்றா 
லாட்டிப் பட்டாணிப்பிரமாணம் குளிகைசெய்யவும் . 

அதுபானம் . 
ஷே குளிகை ஒன்றைக் கண்டங்கத்திரிக்கியாழத்திடை மரம் 
தமும் , உத்தாமணிக்கியாழத்தில் வயிர்பொருமலும் வாந்தியும் , ஓமக் 
கியாழத்தில் கழிச்சலும் தேனில் வாதசீதளமும் , முலைப்பாலில் 
முக்குமாந்தமும் , இஞ்சிச்சாற்றில் மயக்கமும் நீங்கும் . 

உளைமாந்தம் ; உட்சுரம் , எலும்புருக்கிக்குமருந்து . 
புல்லுருவியும் , கருப்புக்கட்டியும் எள்ளெண்ணையில் அறைத்து 
சுண்டைக்காயளவு கொடுக்கவும் . 

சுழிகணம் , உப்பிசம் , கோழைக்கட்டு , 

இளைப்புக்கு மருந்து . 
குப்பைமேனிச்சாற்றால் உப்பை அறைத்து வேப்பெண்ணையில் 
மத்தித்து இரண்டுகாசெடை- கூ - நாள் கொடுக்கவும் . 

மாந்ததோஷம் வலிப்புமலக்கட்டுக்குமருந்து . 
நல்வேளை இலை , வசம்பு , வள்ளியிலை சமன்கொண்டு இடித்து 
வெதுப்பிப்பிழிந்து குழந்தைகளுக்குத் தக்கபடி - வ - 2 - ந - க - சங்கு 
வீதம் கொடுக்கவும் . 

மாந்தம் , வயிறுவலி , செறியா மாந்தத்துக்கு மருந்து . 
உத்தாமணிச்சாறுஆழாக்கில் வசம்பு , திரிகடுகு , கோரோசனை 
இவைகள் வகைக்கு விறாகனெடை - உ , உத்தாமணிக் கொழுந்து 
விறாகனெ - ச ஒன்று சேர்த்தறைத்து தக்கபடி கொடுக்கவும் . 

மாந்தவலிப்பு காக்கைவலிப்புக்கு மருந்து . 
கொடிவேலி வேர்பட்டை , சங்கன் வேர்த்தோல் , எருக்கன் வேர் 
பட்டை வகைக்கு விறாகனெ -5 . இவைகளை வெந்நீர் விட்டு நன்றா 
யறைத்துக்கலக்கி வடிகட்டி குங்குமப்பூ ஒருவிறாகனெடைபோட்டு 
தக்கபடி கொடுக்கவும் 


} 


க்கள் 


பதினெண்சித்தர்கள் 


மாந்தவீக்கம், விஜவீக்கம் காம் நீர்க்கட்டுக்கு 


பூவரசம்பழுப்பு , சங்கன் வேர்ப்பட்டை சீந்திற்கொடி , துளசி , 
சுக்கு , வரமுள்ளி , முருங்கையீர்க்கு , நீர்முள்ளிவேர் , சார்வளைவேர் , 
பிரமியிலை , மருள்கிழங்கு , தூதுவேளை , சிறுகுறிஞ்சான்வேறு , சத்தி 
சாரணைவேர் , கருஞ்சீரகம் இவைகளை வகைக்கு விறா- ரு - கொண்டு 
படி ஜலம்விட்டு ஆழாக் குஜலமாகக் காய்ச்சி - ந - நாள் ஆறுவேளை 
கொடுக்கவும் . 

உப்பல்மாந்தத்துக்கு மருந்து . 
குப்பைமேனியும் உப்பும்கசக்கி சார்பிழிந்து இரண்டுகாசெடை 
வீதம் கூ நாள் கொடுக்கவும் . 

மாந்தப்பொருமலுக்கு எண்ணை . 
அரைபடிவிளக்கெண்ணையில் பேய்மிரட்டி , பொடுதலை , பிரமி 
யிலை , வேலி, துளசி , துத்தி , அகத்தி இலை வகைக்குசாறுபடி - வ , பச் 
சைமஞ்சள் சாறுபடி வீசம் சேர்த்துக்கலக்கி ஓமம் , சுட்ட ஆமை 
யோடு , உள்ளி , வசம்பு வகைக்குப்பலம் - வ இடித்து ஷை எண்ணை 
யுடன்கலந்து பதமாகக்காய்ச்சி அந்த எண்ணையில் ஒரு காசெடை . 
எடுத்து வெண்தாயம் பணவெடைபொறித்துப்போட்டு பெருங்காயம் 
பணவெடை இழைத்துக்கலந்து கொடுக்கமுதல்நாள் பேதி அதிகமாகக் 
கிளறி மறுநாள் முதற்கொண்டு பொருமல் , சத்திமாந்தம் முதலியவை 
நீங்கும் . 

அமுர்தாதிக்குளிகை. 
அதிமதுரம் , சண்பகப்பூ , ஏலம் , கோரோசனை , சாத்திரபேதி , 
வெட்டிவேர் , கோஷ்டம் , மாசிப்பச்சை , விலாமிச்சுவேர் இவைகளைச் 
சமன் கொண்டு ஆதண்டைச்சாறுவிட்டு ஒருஜாமமாட்டி , குன்றியள 
வுண்டை செய்து ஒருவுண்டையை முலைப்பாலில்தாக்க நீர்க்கணம் 
தம் - அ , குடற்படுவன் , நீர்ப்பாடு , கற்பப்பாடு , நாவரட்சி , சுரம் , குலை 
எரிவு , வெப்பு தோஷம்முதலியவைகள் நீங்கும் . 

கொதிப்பு கணத்துக்கு எண்ணை . 
சித்தாமணக்குபடி - க , சம்பழச்சாறு , இலந்தைச்சாறு , ஈருள் 
ளிச்சாறு வகைக்குபடி - வ ஒன்றுசேர்த்துக் கருஞ்சீரகம் பலம் - வ 
பொடித்துப்போட்டு - எ -சுத்திசெய்த கற்றாழைச்சோற்றை ஒருபலம் 
விட்டு எல்லாம் ஒன்றாய்க்கலந்து அடுப்பேற்றி கற்றாழைச் சிவந்த 
சீமையத்தில் காச்சி இறக்கி உச்சிக்கரண்டி வீதம் அந்திசந்தி கொடுக்க 


மா 5 


இராஜவயித்தியபொதிநி . 


ககள 


கொதிப்பு கணம் - அ , கணச்சூடு , அத்திசுரம் , அஸ்திவெட்டை , 
யேகவகை , பித்தவெட்டை முதலியவைபோகும் இவ்வெண்ணை குழந் 
தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆகும் . 

எரிகணத்துக்கு எண்ணை . 
தென்னங் குறும்பைச்சாறு , தகரைச்சாறுவகைக்குபடி - வ ,பழம் 
பாசிச்சாறுபடி- 2 , உள்ளி , குமரிவேர் , நுணாவகைக்குச் சாறுபடி 
காலே அரைக்கால் எள்ளெண்ணை படி - க , இவைகளை ஒன்றுபடுத்தி 
ஏலம் , இலவங்கப்பட்டை , கோஷ்டம் , நற்சீரகம் , சந்தனம் மதுரம் 
வகைக்கு கழஞ்சி உபொடித்துப்போட்டு எண்ணையைக் கடுகுபதத் 
திற்காய்ச்சி இறக்கிவடிகட்டி காசெடை உள்ளுக்குக்கொடுக்கவும் . 

முக்குகணத்திற்கு எண்ணை . 
நாழிஎள்ளெண்ணையில் முலைப்பால் , நிம்பச்சாறு குமரிச்சாறு , 
கண்ணிச்சாறு வகைக்குப்படி - வ சேர்த்துக்கலக்கி வில்வம் , விலா 
மிச்சு , விஷ்ணுகாந்தி , சோரைக்கிழங்கு , ஓரிலைத்தாமரை , முருங்கை 
வித்து , துளசிவித்து கோங்குபிசின் , ஆவாரைப்பிசின் , கோஷ்டம் 
மதுரம் , அக்கிராகாரம் , தாளிசம் , வகைக்குப்பலம் - க -வறுத்துப்பொ 
டித்து ஷஎண்ணையிற்போட்டுக்கடுகுபதமாகக்காச்சி காசெடைஉள் 
ளுக்குக்கொடுத்து இண்டந்தண்டை ஊதிநறுக்கி சீரகத்தைப்பொடி 
த்துப்போட்டு தண்ணீர்ட் டி - வ வார்த்து எட்டிலொன்றாகக்காச்சிகியா 
ழம்வார்க்கவும் . 

முக்கல்வயிற்றுக் கடுப்புக்கு . 
பரித்திப்பிஞ்சு ஜாதிக்காய் , கிராம்பு விடையம் , அரத்தை , 
ஓமம் , இலந்தைவித்து இவைகளை சமன் கொண்டு பொன்வறுப்பாக் 
கிச்சூரணித்து திரிகடிப்பிரமாணம் கன்னிடையன் தயிரில்கலந்து 
கொடுக்கவும் . 

சீதக்கடுப்புக்கு மருந்து . 
பருத்திவித்து , ஜாதிக்காய் நன்னாரிவேர் , வட்டதிப்பிலி , சீரகம் , 
கிராம்பு இவைகளைச்சமன்கொண்டு பொன்வறுப்பாக்கிச்சூரணித்துச் 
சிறுபுள்ளடிச்சாற்றிலாட்டி பட்டாணியளவுகொடுக்கவும் . 

பதினெட்டுகணம் , வெட்டை.சுரம் 

உலர்ந்ததேகத்திற்குஎண்ணை . 
எள்ளெண்ணைபடி -க , எ - சுத்திசெய்தகற்றாழைச் சோறு தேங்கா 
யளவு ஒன்றுகலந்து வெந்தயம் ஒருகாசெடை பொடித்துப்போட்டு 


3 


க்க அ 


பதினெண்சித்தர்கள் 


} 


கூட ஈருள்ளி ஒருபலம் அரிந்து சேர்த்து அடுப்பேற்றி மெழுகுபத 
மாகக்காச்சி ஒருஉச்சிக்கரண்டிவீதம் கொடுக்கவும் . 
தோஷம் - க , மாந்தம் - சு , தெற்கத்துக்கணமுதலாகிய 

யஅ - கணத்திற்கும் எண்ணை . 
ஈயத்தண்டு , தூதுவளை , சங்கங்குப்பி , உத்தாமணி , பூவரசு , 
குப்பைமேனி, ஆடாதோடை , சத்திசாரணை , பூலா , நரிபயற்றன் , 
பிரமி , வேளை , கற்றாழை இவைகளின்வேர்சமன் கொண்டு இடித்துப் 
பிழிந்தசாறுபடி - க , விளக்கெண்ணைபடி - உ ஒன்றுபடுத்தி கருஞ்சீர 
கம் , ஓமம் , பூண்டு கோரோசனை , சண்பகம் , வசம்பு , ஜாதிக்காய் , 
தான்றிக்காய் வகைக்குப்பலம் - வ பொடித்து ஷை எண்ணையிற்கலக்கி 
பதமாய்க்காச்சிவடித்திறக்கி உச்சிக்கரண்டிவீதம் கொடுக்கவும் . 

கணம்- ய அ - க்கு நெய் . 
மாதளை சமூலம்வாங்கி இடித்துச் சார்பிழிந்து அரைபடி கடா 
யில்விட்டு சீந்தில் சர்க்கரை பலம் - ய - சேர்த்துக்குழம்பாக்கி பசுவெண் 
ணை பலம் -2 D- கூடவிட்டு பதமாய்க்கிண்டி ஜாதிக்காய் , ஜாதிபத்திரி , 
ஏலரிசி வகைக்குப் பலம் - வ சூரணித்துப்போட்டு நெய்பதமாய்க்காய் 
ச்சி இறக்கிவடிகட்டி உச்சிக்கரண்டி வீதம் உள்ளுக்குக்கொடுக்கவயிற் 
றிறைச்சல் , கழிச்சல் , வெட்டை , கணம்- ய அ - ம் போகும் , 

அதிமதுரமாத்திரை . 
மதுரம் விடையம் , ஜாதிக்காய் ,மாதுளம்பூ ,சீரகம் இவைகளைச் 
சமன்கொண்டு பொன்வறுபடாக்கிச் சூரணித்து மாதுளம்பழச்சார் , 
அல்லது புளியாரைச்சாற்றில் ஒருஜாமமாட்டி தூதுளங்காய்ப் பிர 
மாணம் குளிகை செய்துகொடுக்க வெப்புக்கழிச்சல்தீரும் . 

அமிர்தசஞ்சீவிக்குளிகை. 
சாத்திரபேதி , கோஷ்டம் , ஏலம் , இலவங்கம் , சந்தனம் , கடுகு 
ரோகணி , இலுப்பைப்பூ , நன்னாரி , விலாமிச்சு , வெட்டிவேர் , திப் 
பிலி , மதுரம் , கோரைக்கிழங்கு , முந்திரிகை, பேரீச்சு இவைகளைச் 
சமன்கொண்டு கருப்பஞ்சாற்றாலாட்டிக் கடலைப்பிரமாணம் குளிகை 
செய்து முலைப்பால் , வெந்நீரில்தாக்க அஷ்டகணங்கள் , சுரம் , தாகம் 
முதலியவைகள் நீங்கும் . 

பூபதிமாத்திரை . 
--- சந்தனம் , நன்னாரி , புளியன்வித்து ஓடு , சாத்திரபேதி , கோரைக் 
கிழங்கு ஓரிலைத்தாமரை , சிறுகீரை , நாயுருவி , வல்லாரை, ஜாதி 


இயாஜவயித்தியபோதி G. 


கக 


காய் , ஜாதிபத்திரி , செண்பகம் , கல்நார் , திப்பிலி , இருவாட்சி , நற்சீர 
கம் , கருஞ்சீரகம் , இலவங்கப்பட்டை , ஏலம் , உருத்திராட்சம் , கோரோ 
சினை , பொன்னாங்கண்ணிவேர் குப்பைமேனிவேர் இவைகளைச்சமன் 
கொண்டு சூரணித்து வல்லாரைச்சாறும் , காணிச்சாறும்சமன்கொண் 
டு ஷை சரக்குகளை நன்றாயாட்டி தேத்தான்வித்தளவு குளிகை செய்து 
தக்க அநுபானங்களிலீய அட்.ட.கணம் , மாந்தம் , பொருமல் முதலி 
யவை நீங்கும் . 

பேதிக்கு அமிர்தசஞ்சீவி லிங்கக்குழம்பு . 
ஜாதிலிங்கம் -விறா-உ , வெண்காரம் -விறா-2 , ஆமணக்குவித்து 
விறா ச ,வாளம் - விறா- அ இவைகளை நன்றாயாட்டி குன்றியளவுண்டை 
செய்து குளிந்த நீரில்தாக்க பேதியாகும் , வெந்நீர் கொடுக்க பேதிகட் 
டும் . வாதம் , குன்மம் , கரப்பன் முதலியவைகள் போகும் , அன்றி குழந் 
தைகளுக்குச்சொல்லும் அவுஷதங்களையெல்லாம் இந்நூலிற்கூறிய 
வாறு போல் சுத்திசெய்துக்கொள்ளவும் . 

பேதிபூபதிமாத்திரை. 
இரசம் , சுக்கு , வெண்காரம் , கெந்திவகைக்குப் பலம் - வ - பேர் 
வாளம் பலம் - க இவைகளைக் குளிர்ந்த நீராலாட்டிப் பனிப்பயரளவு 
குளிகைசெய்து குளிர்ந்தநீரில்தாக்கப் பேதியாகும் , வெந்நீர் கொடுக் 
கப்பேதிகட்டும் , ஊதுமாந்தம் , பொருமல் வாதம்முதலியவை போகும் . 

ஏலாதிமாத்திரை . 
ஏலம் , மாசிக்காய் , திப்பிலி , கோரோசனை , கோஷ்டம் மாஞ்சில் , 
சீரகம் , கருஞ்சீரகம் , அக்கிராகாரம் இவைகள் வகைக்குப்பலம் - வ , 
பொன்வறுப்பாக்கிச்சூரணித்து முலைப்பாலால் - உ - ஜாமமறைத்து கட 
லைப்பிரமாணம் குளிகைசெய்து முலைப்பாலில் கொடுக்க கணக்காச்சல் 
நீங்கும் . 

கட்டுவாதிமாத்திரை . 
ஜாதிக்காய் , ஜாதிபத்திரி , இலவங்கம் , ஏலம் , மதுரம் , விடயம் , 
அபினி கஞ்சா, குராசானிஓமம் , கோரைக்கிழங்கு , வெந்தயம் , சீர 
கம் , சிறுநாகப்பூ , புளியாரை , காட்டாத்தி , மாதளம்பிஞ்சு , வாழைப்பூ 
வகைக்குப்பலம் - க இவைகளை இடித்துச் சூரணித்து ஆவின்பாலில் 
பிட்டுவைத்து வாழைப்பூச்சாற்றாலாவதுமாதளம்பழச்சாற்றாலாவ ரா 
ஆட்டி மிளகுப்பிரமாணம் குளிகை செய்து சர்க்கரையில் தாக்க பேதி 
கட்டும் .. 


கடய 


- ரு இவை 
பதினெண் சித்தர்கள் 

கற்பூராதிமாத்திரை, 
பச்சைகற்பூரம் , கெந்தி , இந்துப்பு , லவங்கம் , ஜாதிக்காய் , ஜாதி 
பத்திரி வகைக்குகழஞ்சி க , இவைகளை நிம்பழச்சாற்றாலாட்டி உளுந் 
தளவு குளிகை செய்து இஞ்சிச்சுடிசம் , சர்க்கரை , சுக்கில் குளிகைான் 
றைத்தாக்க மாங்கிஷசுரம்முதலாகிய சகலசுரங்களும் விட்டோடிப் 
போம் . 

கோடாசுழிமாத்திரை . 
கோரோசனை -விறா 2 கடுகுரோகணி -விரு -க; நேர்வாளம் -விறாக 
இவைகளை முலைப்பாலாலாட்டிப் டயறளவு குளிகைசெய்து குளிகை 
ஒன்றை இஞ்சிச்சாற்றி விட வாதசுரமும் முலைப்பாலில் பித்தசுரமும் 
ஆடாதோடை கண்டங்கத்திரிகியாழத்திலிட சிலேற்பனசுரமும் தூது 
வளைப்பிட்டவியலில் சன்னிசுரமும் நீங்கும் , 

கோரோஜனை மாத்திரை. 
மாசிக்காய் , திப்பிலி, கோஷ்டம் , கருஞ்சீரகம் , அக்கிராகாரம் , 
அரத்தைவகைக்கு -விறா-2 , கோரோசனை விறா சு இவைகளை முலைப் 
பாலால் ஒருஜாமமாட்டி பயறளவு குளிகை செய்து பாவையர்பாலில் 
குளிகைான்றை தீட்ட மாந்தகணம் , ஜன்னி ,பொருமல் , சீதளம் முத 
லியவைபோம் .. 

சஞ்சீவிக் குளிகை , 
ஈாபி , கருநாபி , வாலரசம் , கெந்தி , வெண்காரம் , சுக்கு , தான் 

, 
களைக் கையாந்தகரைச்சாற்றால் நாளொன்றுக்குஒருஜாமமாக - எ - நாள் 
ஆட்டி. குன்றியளவு வுண்டைசெய்து குளிகைஒன்றை ஜாதிக்காய்ச் 
சூரணத்தில்தாக்க மூலவாய்வும் , சிறுநீரில் பற்பலவாய்வுகளும் , எலி 
மிச்சம்பழச்சாற்றில் விஷங்களும் , கொச்சிச்சாற்றில் மூலம் , வலி , 
குன்மமும் , முருங்கைப்பட்டைச்சாற்றில் சூலைரோகமும் , வெண் 
மரிப்பாலில் சயரோகங்களும் , மருதான் றிச்சாற்றில் ஐவகைப்பிர 
மியமும் , விளக்கெண்ணையில் மலச்சிக்கலும் , சீந்தில்சாற்றிலிட எரி 
குன்மமும் நீங்கும் . 

விரோசன சண்பகப்பூமாத்திரை . 
ஏலம், இலவங்கம் , கோஷ்டம் , கடுகுரோகணி வகைக்குப் 
பலம் - வ , சண்பகப்பூ பலம் - க வாளம் பலம் இவைகளை வெந்நீர் 
விட்டறைத்து மிளகளவு குளிகைசெய்து தேன் , சுக்குகியாழத்திலிட 
வும் பேதியாகும் . வசம்பைச் சுட்டுக் கொடுக்கபேதிகட்டும் . 


இராஜவயித்திய போதி நி 

இரசச்செந்தூரமாத்திரை . 
இரசச்செந்தூரம் கடுக்காய் தான்றிக்காய் , நெல்லிக்காய் , சுக்கு ; 
மிளகு , திப்பிலி, குங்குமப்பூ கஸ்தூரி ஏலம் , கோரோசினை வகைக்கு 
பலம் வ , லவங்கம் விறா க இவைகளைக் கருநொச்சிச்சாறுவிட்டு ஒரு 
ஜாமமாட்டி சிறுபயறளவுகுளிகைசெய்து துளசிச்சாற்றிலிட மாந்தம் , 
கணசுரம் , வயிற் பப்பல் முதலியவை நீங்கும் . 

கஸ்தூரிமாத்திரை. 
கஸ்தூரி விறாக , குங்குமப்பூ விறா -2 , கோரோசினை விறாக 
இவைகளை முலைப்பாலாலாட்டி குன்றியெடை குளிகை செய்து . தக்க 
அநுபானங்களிலிட தோஷசன்னி மாந்தசன்னி , பித்தசுரம் , வாந்தி 
முதலியவைநீங்கும் . 

இராமபாணக்குளிகை . 
மஞ்சள் , ஜாதிக்காய் , சுக்கு , மிளகு திப்பிலி, இலவங்கம் , கடுகு 
ரோகணி , மரமஞ்சள் , நாபி இவைகளைச் சமன் கொண்டு சூரணித்து 
எலுமிச்சம்பழச்சாறுவிட்டு ச ஜாமம் விடாமலாட்டிப் பயறளவுகுளி 
கைசெய்து தேன் முலைப்பாலில் தாக்க சகலசுரங்களும் , சன்னிமுதலி 
யதும் நீங்கும் . 

பச்சைகற்பூரமாத்திரை. 
பச்சைகற்பூரம் , இலவங்கப்பட்டை , ஜாதிக்காய் வகைக்கு கழ 
ஞ்சி -2 , சுத்தித்தவாளம் கழஞ்சி சு இவைகளைக் கற்றாழைச்சாற்றா 
லாட்டி உளுந்து பிரமாணம் குளிகை செய்து சர்க்கரையில் குளிகை 
ஒன்றைத்தாக்க சகலசுரங்களும் மூன்றேமுக்கால் நாழிகையில் விட் 
டோடிப்போம் , அன்றி வெவ்வேறுவியாதிகளுக்குத் தக்க அ நுபானங் 
களிலிட மற்றவியாதிகளும் நீங்கும் . 

பாலசஞ்சீவிமாத்திரை. 
வெண்காரம் துத்தம் , கோரோசினை , கொள்ளுக்காய் , வேளை , 
கடுகுரோகணி வகைக்குகழஞ்சு- கூ இவைகளை அகத்தியிலைச்சாற்றால் 
ஒருஜாமமாட்டி சிறுபயறளவுண்டைசெய்து ஜாபத்திரிச் சூரணத் 
திலும் , பனைவெல்லத்திலும் , வெந்நீரிலும் தாக்க கணமாந்தம் , வயிற் 
றுளைவு , சன்னிசுரம் முதலியவை நீங்கும் . 

குருமாத்திரை. 
சண்பகப்பூ விலாமிச்சுவேர், கோஷ்டம் , ஏலம் , கோரோஜினை, 
சாத்திரபேதி ,மதுரம் , வெட்டிவேர் , மாசிப்பச்சைவகைக்கு கழஞ்சி 


சு 


கஉ 


பதினெண்சித்தர்கள் 


இவைகளை வெட்டிவேர்க்கியாழத்தில் ஒருஜாமமாட்டிகுன்றியளவுண் 
டைசெய்து மாத்திரை ஒன்றை முலைப்பாலிலாவது , வெந்நீரிலாவது 
இழைத்துக்கொடுக்க மாந்தர் முதலியவைகள் நீங்கும் . 

பூரமாத்திரை . 
சுத்திசெய்தபூரம் பலம் 2 , இலவங்கம் , ஏலம் , வசம்பு, சீரகம் , 
மாசி , அதிவிடயம் வகைக்கு பலம் - வ இவைகளை ம சப்பத்திரிவேரின் 
சாற்றால் ஒருஜாமமும் , விஷ்ணுகரந்தைச்சாற்றால் ஒருஜாமமுமாட்டி 
கொத்துமல்லியளவு குளிகை செய்து , குளிகைான்றை தேன் , முலைப் 
பாலில் தாக்க மாந்தரோயங்கள் யாவும் நீங்கும் . 

வில்வாதிமாத்திரை . 
பச்சைகற்பூரம் , இலவங்கம் வால்மிளகு , சிறுநாகப்பூ , கடுகு 
ரோகணி , ஏலம் , சடாமாஞ்சி , சக்கு , சீரகம் , ஆலம்பருப்பு இவை 
களைச் சமன்கொண்டு பொற்றலை .பின்சாற்றால் - ச - ஜாமமாட்டிஒன்பதா 
நாள் மிளகளவுகுளிகை செய்து தேன் முலைப்பாலில் தாக்க நாட்பட்ட 
மந்தசுரம் முதலியவைபோம் . 

விழுங்குமாத்திரை . 
சுத்திசெய்தஜாதிலிங்கம் ,பூரம் , ஏலம் பூங்காவி வகைக்கு பலம் வ 
இவைகளைக் கோதும்பைக்கஞ்சியால் இரண்டுஜாமமாட்டி , பயமள 
வுண்டை செய்து . சாதத்திலாவது , மாசிப்பத்திரி கியாழத்திலாவது . 
தாக்க செவ்வாப்பு , கரப்பான் , மாந்தம் முதலியவைநீங்கும் . 

வேறு ஏலாதிமாத்திரை . 
ஏலம் , இலவங்கம் மதுரம் , வெட்டிவேர் , சுக்கு , நன்னாரி மும் 
திரிகை , பேரீச்சு , விலாமிச்ஈ, கோரோசினை , தாளிசப்பத்திரி , நிலப் 
பனை , சடாமாஞ்சில் , சந்தனம் , தேவதாரம் , திப்பிலி , இலுப்டைப்பூ , 
வகைக்குகழஞ்சு-க இவைகளைச் சூரணித்துக் கடுகுரோகணிக் கியா 
ழத்தாலாட்டிக் குன்றிமணிப்பிரமாணங் குளிகை செய்து நிழலுலர்த்தி 
மாத்திரை ஒன்றை முலைப்பாலிலிட பற்பலமாந்தகணங்களும் , முதி 
யார் கூந்தல் கியாழத்திலிட பற்பலஜன்னிவகைகளும் நிவர்த்தியாகு 

பாசுபதக்குளிகை. 
ஜாதிக்காய் இலவங்கம் , ஓமம் , இருசீரகம் , சுக்கு , திப்பிலி , 
தூரிமஞ்சுள் , வசம்பு,பெருங்காயம் இவைகளைச் சமன்கொண்டுவெள் 
ளைகாக்கனான் வேர்ப்பட்டை ஒன்று சேர்த்து வெந்நீரால் 

ஒருஜாம் 
மாட்டி சிறுசுண்டைக்காயளவு குளிகைசெய்து குளிகை ஒன்றை வெந் 


கும் . 


இராஜவயித்தியபோதிநி . 


காக 


நீரில் எ நாள் தாக்க சளி இருமல் , கக்கல் , காய்ச்சல் , அள்ளு ,சன்னி 3 
தோஷம் , வலி , விஷங்கள் மந்தம் ,வயிற்று நோவு ,பொருமல் , இறைச் 
சல் முதலியவை நீங்கும் ,பத்தியம் உப்டா காது வெந்நீர்ஜாதம் தாயருந் 
தவும் . 

வேறு பாலசஞ்சீவிமாத்திரை. 
கல்நாரு , இவங்கப்பத்திரி , செவியம் , திப்பிலி அதிவிடையம் , 
கருஞ்சீரகம் அக்கிங்காரம் , கடுகுரோகணி , ஜாதிக்காய் , ஜாபத்திரி , 
சற்கடகசங்கி குராசானிஓமம் , கஸ்தூரி , கோரோசினை , குங்குமப்பூ , 
பூரம் இவைகளைச் சமன் கொண்டு இஞ்சிச்சாற்றில் ஒருஜாமமும் , 
கையான்சாற்றில் ஒருஜாமமும் , நாரத்தங்காய்ச் சாற்றில் ஒருஜாமமும் 
நன்றாயாட்டிப் பயறளவுகுளிகைசெய்து முலைப்பால் , தேன் , இஞ்சிச் 
சாற்றில்தாக்க எட்சிதோஷம் , நீர்ப்புள்ளுதோஷம் , பரவைதோஷட்டம் 
நளிர்ச்சுரம் , கழிச்சல் , இருமல் , ஈளை , காசம் , கணம் , மாந்தம் , செவ் 
வாப்பு முதலியவை நீங்கும் , 

அடைக்கியாழம் . 
நிம்பழச் சாற்றில் ந -நாஞசப்போட்டு சுத்திசெய்த செங்கல்சிட் 
டம் பலம் - அ , மாயில, நீர்முள்ளி, கீழ்க்காய்நெல்லி, கரிசலாங்கண்ணி 
வகைக்கு பலம் டூ , சீரகம் பலம் - க இவைகளை நறுக்கிப் பாண்டத்திட்டு 
அ படி . நீர்விட்டுச் சுண்டக்காய்ச்சி அடைக்கியாழமாக்கி அந்திசந்தி 
கொடுக்க பாண்டு , சோகை , காமாலை முதலியவைகள் நீங்கும் . 

மசரைநோய்க்குசெய் . 
செந்நாயுருவிவேர், குப்பைமேனிவேர் , கொழிஞ்சிவேர் , தூது 
வேளைவேர் , வசம்பு , சுக்கு , மஞ்சள் வைகளை ஆவின்பாலாலாட் 
ஆவின் நெய் உழக்கில்கலந்து மெழுகுபதமாகக்காய்ச்சி உச்சிக்கரண்டி 
வீதம்கொடுக்க மசரைமோய்நீங்கும் . 

மாந் கோடரி எண்ணை . 
ஆடுதீண்டாப்பாளை , நல்வேளை , மணித்தக்காளி, கழற்சி ,துளசி . 
நீலி வகைக்குஇலைச்சாறு படி அரைக்சால் ஆவின் நெய்படி - வ ஒன் ! 
சேர்த்து கஸ்தூரிமஞ்சள் கோஷ்டம் , கருஞ்சீரகம் , கடுகுரோகரை 
வகைக்கு விறா க பொடித்துப்போட்டுக் கடுகுபதமாகக் காய்ச்சி வ 
செய்து அந்திசந்திகாசெடை. உள்ளுக்குத்தாக்க சகலமாந்தவா - 
களும் நீங்கி நல்லஇரத்தப் பரவி குளிர்ச்சி தந்து குழந்தையின் தேன் 
புஷ்ட் டியுண்டாம் . 


பதினெண்சித்தர்கள் 


வல்லாரைநெய் . 
வல்லாரைவேர் பலம் , இடித்துப் பாண்டத்திட்டு - அ படி 
ஜலம்வார்த்து ஒருபடியாகச்சுண்டக்காய்ச்சி , ஒருபடி ஆவின் நெய் 
கலந்து சுக்கு ஏலம் ஜாதிக்காய் ,தாளிசப்பத்திரி , ஜாதிபத்திரி , கோஷ் 
டம் , விலாமிச்சு , வெட்டிவேர் , மற்சீரகம் , தான்றிக்காய் , தக்கோலம் , 
வெங்காரம் , வில்வம் சண்பகப்பூ , குங்குமப்பூ , கஸ்தூரிமஞ்சள் இம் 
பூரா , கச்சோலம் , மல்லி , கடுகுரோகணி வசைக்கு விறா- உ இவை 
களை ஆவின்பாலாலாட்டி ஷை நெய்யிற்கலந்து நெய்பதமாகக்காய்ச்சி 
உச்சிக்கரண்டி வீதம்கொடுக்க போர்மாந்தம் , தொந்தமாந்தம் ,மேகம் , 
காசம் , விஷநோய் , ஈளை , இருமல் , இரைப்பு , மூலகணம் , உட்சுரம் ; 
சத்தி வாச்சுரம் முதலியவை நீங்கும் , இவை சிறுவர்களுக்கும் பாலி 
யர்களுக்கும் கொடுக்கலாம் . 

இனிப்புச்சுகபேதிக்குழம்பு 
ஓமம் , சுக்கு , மிளகுவகைக்கு விறா க . , கடுகுரோகணி பலம் கூட 
இவைகளைச் சூரணித்து , ரஸ்தாளிவாழைப்பழம் பலம்- ய , திராட்சப் 
பழம் , கற்கண்டுவகைக்குபலம்- ரு , சுத்திசெய்தவாளம் பலம் - ரு , கடுகு 
நெய் பலம் க , ஆவின்நெய் பலம் - உ , மலைத்தேன் பலம் - ரு இவை 
களை ஒன்று சேர்த்து கல்வத்திலிட்டு நாற்சாமம்நன்றாயாட்டி சற்சாடி 
யில்விட்டு காற்று போகாமல் கார்க்கிட்டு மூடி , பணவெடைகுழந்தை 
களுக்கு அப்பத்தில்தடவிகொடுக்கபேதியாகும் , பேதிமீறினால் வசம் 
பைச்சுட்டு தேனிலிழைத்துக்கொடுக்கவும் . இவைபெரியவர்களுக்கும் 
பெண்களுக்கும் , கெற்பஸ்திரீகளுக்கும் ஆகும் . 

வச்சிரகண்டிலேகியம் . 
மதனப்பூ , காட்டாத்திட்பூ , வால்மிளகு , சுக்கு , அதிவிடயம் , 
கசகசா , இலவங்கம் . ஏலம் வகைக்கு பலம்- க ,இவைகளைச்சூரணித்து 
பனைவெல்லம் பலம். ய , நல்லஜலம் படி 2 , கறைத்து அபினி , கெஞ் 
சா வகைக்கு விறா - க , அறைத்துக் கலக்கிப் பாகுபதத்தில் ஷை சூர் 
ணத்தைக் கொட்டிக்கிளறி ஆவின்நெய்படி - வ - சேர்த்துக்கிண்டி இறக்கி 
தேன் பலம் - ரு - விட்டு சுண்டையளவு லேகி.பஞ்செய்து இருவேளை 
கொடுக்க மாந்தம் , சன்னி , காச்சல் , அதிசாரபேதி , முறைக்காச்சல் , 
அட்டகணம் , பொருமல் , விம்மல் , இருமல் , கோழை , சுவாசகாசம் , 
ஈளை , இரைப்பு , சத்தி , மூர்ச்சை , கரப்பன் , மூலம் முதலியவை 
நீங்கும் . 

வெங்கயக்களி . 
வெந்தயம் பலம் - க , ஆவின்பால்படி க - சேர்த்து நன்றாய்வெந்த 
பிறகு அரைவீசைசீனிபோட்டு தக்கநெய்விட்டுக் கும்பாமல் , கருகா 


ராஜவயித்தியபோதி தி . 


கஉடு 


மல் பதமாய்க்களிபோலக்கிண்டி கெச்சைக்காயளவு அந்திசந்திகொடு 
க்க இரத்தக்கடுப்பு , வயிற்றிலெரிச்சல் , மூலக்கடுப்பு முதலியவைகள் 


நீங்கும் . 


தேங்காய் எண்ணை . 
ஏலம் , கஸ்தூரிமஞ்சள் , கார்போக அரிசி , சருஞ்சீரகம் , கடுக் 
காய்த்தோல் , நீடிமுத்து வகைக்கு விறா ச ஊமத்தைக்காய்க்குள் 
வைத்து சீலைசெய்து காய்மாத்திரம் வேகும்பதமாய்ப் புடமிட்டுப் 
பின்காய்க்கி உள்ளிருக்கும் சரக்குகளைக்காயவைத்து இடித்துச் சூர 
ணித்து தேங்காயெண்ணையால் நன்காட்டி ஆழாக்குத்தேங்காயெண் 
ணையில்கலக்கி மூன்று நாள் சூரியபுடம்வைத்து சொரிசிரங்கு , கரப்பன் 
இவைகளுக்கு மேற்பூசநீங்கும் . 

நல்லெண்ணை . 
எள்ளெண்ணை படி 2 , மருட்கிழங்கு , உள்ளி ,சீரகம் ; ரோக , 
விளங்கம் வகைக்கு பலம் க இவைகளை ஆவின்பாலாலாட்டிஷை எண் 
ணையிற்கறைத்து நிம்பழச்சாறுபடி வ சேர்த்து பதமாய்க்காய்ச்சி வடி 
செய்து இரண்டுகாசெடை உள்ளுக்குக்கொடுக்கமாந்தம் , கணம்முக 
லியவை நீங்கும் . 

சோதிரிஷிதைலம் . 

கியாழம் . 
அவுரி , முன்னை , சார்வேளை , அழிஞ்சில் , சிவனார் வேம்பு , சிறு 
புள்ளடி , நற்சங்கன் , செங்கத்தாரி நிலவாகை புங்கன் , நொச்சில் , 
பூவரசு , குட்டிக்களா குதம்பை , குமிழன் குட்டிவிளா, முருங்கை , 
மிளகருணை , முட்காவேளை , பாவட்டை , வெட்பாலை , வெள்ளெருக் 
கன் , கண்டங்கத்திரி , சித்திரமூலம் தூதுளை , பெருங்கு தம்டை , 
ஓரிதழ்த்தாமரை, உத்தாமணி , விஷ்ணுகாந்தி சத்திசாரணை ,மன்னாரி!, 
எலியாலன் முதலிய வேர்தினுசுகள் வகைக்கு விறா - ய- நறுக்கிப்போட் 
* டுப் பாண்டத் திட்டுக் கியாழமிடவும் . 

சாறுவகைகள் . 
நற்பாகல் , நாய்ப்பாகல் , ஆடாதோடை., சின்னி, வெள்ளெருக் 
கன் , புங்கன் , நிம்பழம் , முடக்கற்றான் , காட்டுக்குறிஞ்சான் மாவி 
லிங்கம் வகைக்கு இலைச்சாறுபடி - வ - பிழிந்துவேறுபாண்டத்தில்வைம் 
கவும் . 

சிறுநீர்வகைகள் . 
பசு , எருமை , வெள்ளாடு , சிறுவர்கள் நீர்வகைக்கு மூத்திர வகை 
கள்படி - வ ஒன்று சேர்த்தொருபாண்டத்தில் வைக்கவும் . 


க ) 


பதினெண் சித்தர்கள் 


கற்கவகைச் சூரணங்கள் , 
கருஞ்சீரகம் , கஸ்தூரிமஞ்சள் , மஞ்சள் , மரமஞ்சள் , வாய்விளங் 
கம் , கடுக்காய் , சிட்டம் , சதகுப்பி , சிற்றரத்தை , பேரரத்தை செண் 
பகப்பூ , திப்பிலி, பெருங்காயம் , ஜாதிக்காய் செவ்வியம் , மைசாட்சி ; 
வகைக்கு விறா- சு , வசம்பு , உள்கரி வகைக்குவிறாகனெடை - ய , வலம் 
பு ரிக்காய் விறா-யசு இவைகளை இடித்துச்சூரணித்து மேற்கூறியவேர் 
வகைகளின் கியாழத்தால் ச - ஜாமமும் , இலைச்சாற்றால் ச - ஜாமமும் , 
மூத்திரவனக்களில் - ச ஜாமமும் நன்றாடாட்டிப்போண்டத்திட்டு வேப் 
பெண்ணை , விளக்கெண்ணைவகைக்கு நாழிவிட்டுக்கலக்கி அடுப்பேற்றி 
வவ்வால் -2 , காகம் - க ,ஓனான் - க , முயல் க , சிற்றோணான் - கூ , உடும்பு - க , 
டாம்பு - க இவைகளை அறுத்து உதிரத்தை ஷை எண்ணையிற்கலந்தும் 
தோல் , இமகு , குடல் , எலும்புமுதலியவைபோக்கி கண்டதுண்டங்க 
வாக்கி கூடச்சேர்த்து இரண்டுஜாமமெரித்து இறக்கி மறுநாள் அடுப் 
பேற்றி மெழுகுபதமாகக்காய்ச்சி இறைச்சிகளை அப்புறப்படுத்தி வடி 
கட்டி காசெடை உள்ளுக்குக்கொடுத்து தலை முழுதுந்தேய்த்து உடம் 
பெங்குப் பூசிவர குமரகண்டவலி , பிறவலி , காக்கைவலி , சன்னிவலி , 
உள்வலி, ரணவலி. முகவாதவலி, முகசன்னிவலி கண்ணிமைவலி, 
( திரைவலி, நடுக்குவலி , முசல்வலி, பாரிசவாய்வு , சந்துவாய்வு முடக் 
குவாய்வு , உள்ளங்கால்வாய்வு , உச்சிவாய்வு , கணுவாய்வு முதலியவை 
நீங்கும் , பத்தியம் புளி , புகை , புலால் , கடுகெண்ணை முதலியதும் 
நீக்கவும் . 

ஜாதிக்காய் எண்ணை . 
ஜாதிக்காய் , ஜாதிபத்திரி, ஏலம் , கோஷ்டம் , அதிவிடயம் , கும் 
சமப்பூ , அதிமதுரம் , கண்டுபரங்கி , சித்திரமூலம் , சுக்கு , செவ் 
வியம் , பேரரத்தை , பொற்கடுக்காய் , தான்றிக்காய் , மாசிக்காய் , நற் 
சீரகம் , வால்மிளகு , குராசானிஓமம் , சதகுப்பி சித்திரமூலம் வகைக்கு 
விறா -2 , ஓம் 

ஓமம் விறா ரு , வசம்பு விறா . சு இவைகளைச் சூரணித்து 
ஈயத்தண்டு , பழம்பாசி , இலைக்கொழுந்து , நுணா, நாவற்கொழுந்து , 
விடத்தாரி , கருவேலம் , சங்கிலை கெச்சக்காயிலை , கொட்டை சரந்தை , 
கிலுகிலுப்பை , சடைச்சி , குதிரைவாலி , சிறுபுள்ளடி , கண்டங்கத்திரி , 
ஜோகி , செருப்படை ., துளசி , தும்பை , கோழி அவரை , ஆடாதோடை , 
வல்லாரை , பொடுதலை , வேளை , தவசி முருங்கை , வரப்பூலாவகைக்கு 
இலைச்சாறு படி அரைக்கால் விளக்கெண்ணை படி - க ஒன்றாய்க்கலந்து 
முலைப்பால் ஆழாக்கும் சேர்த்து திருநீற்றுபத்திரிவேரும் , கருவேப் 
பிலை ஈர்க்கு அறுக்கிக் கூடப் போட்டுப் பரமாய்க்காய்ச்சி உச்சிக் 


கரண்டி வீதம் ராஜவயித்தியபோதி நி . 


க எ 


நீங்கும் . 

சூரியபுடால்லெண்ணை . 
சிறுபுள்ளடியிலை , கழல்கொழுந்து , அவுரி , பொடுதலை வகைக்கு 
பிடி - க பையாறுக்கி ஆழாக்கு நல்லெண்ணையில்போட்டு சூரிய புடம் 
வைத்து உள்ளுக்குகொடுத்து மேலும்பூச கணமாந்தம் போம் . 

முடுகுதயிலம் . 
வெள்ளைப்பூண்டு பலம்- ) , கடுகு பலம் -10 -சேர்த்து குழித்தயில 
மிறக்கி துவாலையிட உரம்வீழ்தல் முதலியவை நீங்கும் . 

வேப்பெண்னை : 
வேப்பெண்ணைபடி -2 , சங்கிலைச்சார் , பாவட்டைச்சார் , முசுறு 
முட்டைவகைக்கு படி அரைக்கால் ஷை எண்ணையிற்சேர்த்து , சுக்கு , 
திப்பிலி , வசம்பு , மிளகு நற்சீரகம் , கருஞ்சீரகம் , கஸ்தூரிமஞ்சள் , 
பூண்டுவகைக்கு விறா- க - பொடித்துப்போட்டு மெழுகுபதமாகக்காய் 
ச்சி வடி செய்து துட்டெடைகொடுக்க சன்னி , சுரம் , கபம் , மாந்தம் 
முதலியதும் நீங்கும் . 

பதினெட்கெரப்பானுக்கு எண்ணை . 
பூவரசு , செங்கத்தாரி , கண்டங்கத்திரி , நிலவாகை வகைக்கு 
விறா - ய , நறுக்கிக்கியாழமிட்டு மிளகு , சதகுப்பி , வசம்பு , வலம்புரிக் 
காய் , வெள்ளுள்ளி , பரங்கிப்பட்டை , கார்போக அரிசி , கடுகு சீரகம் 
வகைக்குகழஞ்சி - உ இவைகளைச்சூரணித்து முலைப்பாலாலாட்டி எடி 
கியாழத்தில்கறைத்து வேறுமுலைப்பால்படி - வ - விட்டு விளக்கெண்ணை 
படி சேர்த்து மெழுகுபதமாகக்காச்சிவடிசெய்து உச்சிக்கரண்டி வீதம் 
உள்ளுக்குக்கொடுத்து மேலும் பூச கரப்பன்- ல அ , மாந்தம் , கணம் . 
யஅம் போகும் . 

இருமலுக்குச்குரணம் . 
கண்டங்கத்திரிவிரை , அமுக்கரா , திப்பிலி இவைகளைச் சமன் 
கொண்டு சூரணித்து ஆவின்பாலில் பிட்டுவைத்து உணர்த்தி சீனி 
சமன் சேர்த்து திரிகடிப்பிரமாணம் - ய நாள் இருவேளைகொள்ள வாந்தி 
சுரம் , இருமல் , ஈளைமுதலியதும் நீங்கும் . 

அபினிமாத்திரை. 
அதிவிடயம் , ஜாதிக்காய் , ஜாதிபத்திரி , கடுக்காய் , தான்றிக்காய் , 
மிளகு , சீரகம் , கருஞ்சீரகம் வகைக்கு வினா-2 , ஏலம் விறாக இவை 
களையிடித்துச் சூரணித்து அபின் விறா உ - சேர்த்து மாந்தளிர் அத்திப் 


கஉஅ 


பதினெண்சித்தர்கள் 


பட்டைக்கியாழம்வைத்து அக்கியாழத்தால் ஷை சரக்குகளை ஒருசா 
மாட்டி அடையாகத்தட்டிக்காயவைத்துப் பின் அரசிலைபத்து சுற்றிப் 
பத்டுதருவிற்புடம்போடவும் . மேற்கூறியவண்ணம் அறைத்தறைத்து 
அடைதட்டிக் காயவைத்து- D- புடம்போட்டுக் கல்வத்திலிட்டு கெஞ் 
சாக்கியாழத்தில் நாலுஜாமமாட்டி குன்றியளவுண்டைசெய்துகுளிகை 
ஒன்றைதேனில்தாக்க சீதபேதி , அதிசாரபேதி , களாக்கழிச்சல் ,ஊஷ் 
ணபேதி முதலியவைபோகும் . 

- உப்பல்மாந்தக்குளிகை . 
முட்காவேளை ஓமம் , கடுகுரோகணி வகைக்கு பலம் - க இடித் 
துச்சூரணித்து சோத்துப்பு பலம் - வ - சேர்த்து மேனிச்சாற்றால் ஒரு 
ஜாமமாட்டிக் குன்றியளவுண்டைசெய்து இஞ்சிச்சாற்றில் அல்லது 
தேனில் தாக்க வயிறுப்பல் , மந்தம் , பொருமல் முதலியவை நீங்கும் . 
இதுவரையில் சிசுவாகடம் முடிவுபெற்றது . 

மேற்கூறிய சிசுவாகடத்தின் அவுஷதங்களுக்குச் சிலகடும்பத் 
தியம் சொன்னதுபோக , மற்றவைகளுக்கெல்லாம் சிசுவின் தாயார் 
இறைச்சி , கடுகு , நல்லெண்ணை , மாப்பண்டம் , கிழங்குவகைகள் முத 
லியவை நீக்கவேண்டும் . 

அன்றி இதிற்கூறிய அவுஷதங்களில் சேர்ந்துவரும் கற்கவகை 
களைச்குரணித்து ஆவின்பாலில் பிட்டுவைத்துணர்த்தி சேர்த்துக் 
கொள்ளவும் . 

இனி இரண்டாம்பாகம் , மூன்றாம்பாகம் அச்சிடும்போது கடை 
யில் சிசுவாகடத்தில் சிசுக்களுக்குநோய்வருமாரும் , தக்க அவுஷ்தங் 
களும் , உற்றபத்தியபாகங்களும் , ஒத்த அநுபானங்களும் , சுத்திவகை 
களும் நன்காராய்ச்சிசெய்து வெகுதெளிவாய் எழுதுவோமாக . 

இந்த இராஜவயித்திய போதிதி என்னும் புத்தகத்தில் பாஷாணங் 
களின் கட்டுவகைகளையும் , சுண்ணவகைகளையும் , முன்னோர்கள் கூறிய 
முப்புமுடிக்காமையாலும் , அநுபவமின்மையாலும் எழுதப்படவில்லை. 

கும்பமுனி போ கமுனி புண்ணாக் கீசர் கோரக்கர் பூகிமுனி நந்தி 
கேசர் , அம்புவியில் தன்வந்திரி பானோர் பாதம் ஆவலுடன் சென்னி 
மிசை வைத்து போற்றி , இம்மையுளோ ரெவற்குமுப யோக மாக 
யிசைக்கவெண்ணி செய்யு ளெலாம் வசன மாக்கி , செம்மையா யிராஜ 
வயிதியந்தா னென்று செப்பினேன் முதற்பாகம் முற்று முற்றே. 

ராஜ வயித்திய போதீ நி 
முதற்பாகம் - முற்றிற்று . 


